RUKMANIKRISHNA 


A DRAMA IN TAMIL 


4506 


ஸதாயாம தபோவன 

QITF5 FITU. 


STATICO 


BY 


M. SUBRAMANIAN , B.E. 
( Electrical Inspector , Government of Madras. ) 


AUTHOR OF 


Manmatha - Vijayam , 
Santhanakrishnan , Periannan s Tea - party, 

Submunsif s promotion etc. 


Printed at Giri Press , Triplicane, Madras . 


1938 


All Rights Reserved . ] 


[ Price Annas 8 . 


AN ACTOR HONOURED . 


The Hon , Sir K. V. Reddi , Law member to 


the Government of Madras , presided over a 


performance of 


the 


Coimbatore 


Music and 


Dramatic Association ( Coimbatore ) on the 2nd 
inst . ( February 1935 ) , the play being Rukmani 
Parinayam . ( Since re - named Rukmani - Krishna . ) 
He spoke very highly of the performance and 
presented a Gold Medal to Mr. M. Subramanian , 
Electrical Engineer , Coimbatore , for his excellent 
acting Lord Sri Krishna and for his 
Bharatha -Natyam exhibition of Radha - Bhakthi 

Mr. M. Subramanian is the author 
of the above play .......... 


as 


.. 


(Hindu Weekly .) 


உருக்மணி - கிருஷ்ணன் 


ஓர் தமிழ் நாடகம் 


2 


ஸ்ரீமான் . எம் . சுப்பிரமணியன் பி.இ. , 


( மின்சார பிரதம இன்ஸ்பெக்டர் ) 


அவர்களால் 


இயற்றப்பட்டது . 


4-3000 

1971 
4506 


இந்நூலாசிரியார்ல் இயற்றப்பட்ட மற்ற நூல்கள் : 


மன்மத விஜயம் , சந்தான கிருஷ்ணன் , பெரியண்ணன் விருந்து, 

பட்டிக்காட்டு முன்சீப் , முதலியன . 


1938 


காபி ரைட் . ) 


( விலை அணா 8 


2 . 
29.K.4 | 


ஓம் . 
DEDICATED 

TO THE 
DIVINE FLUTIST 


In Memor 


y store 


) INT 


als ) 


resented By 


2 


S. Tenkanal 


4506 


SALE 


Who bestowed 
THE BOON OF SOCIETY, FRIENDSHIP & LOVE 

and taught us 
THE PATH OF DUTY , TRUTH & JUSTICE . 


66 


ஒரு நிமிஷம் கூட விடாது கண்ணன் பஜனை 
செய்தாலும் அலுக்குமா, மனம்தான் சலிக்குமா ? ஸர்வ 
தேவர்களும் , முனிவர்களும் போற்றும் நாமதேயம் 
அல்லவா ! அண்டினோர்க்கு அபயம் கொடுத்துத்தேற் 
றும் ஒளஷதமல்லவா ? பாச நாசம் செய்து சாந்தியும் , 
முக்தியும் தரும் நாதமல்லவா ! 33 

உருக்மணி . 
தனது சரணாரவிந்தத்தைப் போற்றிய யாவரை 
யும் கேசவன் கைவிடார் . அன்போடு கேட்பவருக்கு , 
இல்லை யென்றும் மறுக்க அவரால் முடியாது ! 

. 

விஜயம் . 
" அவரை நம்பினவர்களுக்கு என்றும் ஸர்வ 
மங்கள முண்டாகும் . 

உத்தவர் . 


PREFACE . 


4506 


It is the instinctive faith of the lamb in his Shepherd that 
makes me smile in the face of the frowning clouds of cares and 
save myself from being drifted along aimlessly with them , as an 
anchorless raft . For I feel through the dim moving fog , a smiling 
Light, a charming Flute, a protecting Power and in my steadfast 
gaze at my Lord I see , that all the clouds disturbing and distress 
ing me are only passing ones and become less opaque the more 
concentrated my yearning gaze develops . Faith is the Anchor of 
life. 

The drama of Rukmani-Krishna is the conquest of Faith , over 
worldly obstacles. The steadfast belief of the Princess of 
Vidharba in the entity of the Divine Protector — the Lord of Lords : 
the Slave of His Bhakthas — and the marvellous manner in which 
apparently unsurmountable adverse conditions yielded in the fierce 
ray of her faith and hope is a revelation , which must enhearten all 
struggling souls . 

At present , mythology and music are ta booed on the stage, 
if academic critics have to smile . But if mythological themes , 
which have so far kept the Hindu religion intact, have no place 
on the Stage or the Screen , where else can we enjoy them and light 
the Divine Spark in us . If music , the grand creation of the Flutist 
has no place at the theatre, where else would you have it . Music 
and Dramas are inseparably interwoven and cannot be divided 
without killing both . 

In the unwavering faith that the world opinion will, in spite 
of temporary misdirections , revert to the same opinion , I am 
writing this mythological plot , at a time , when fashion demands 
a jeer at such tales . 

In the preparation of this drama, I wish to express my thanks 
to Sri K. M. Sivaramakrishnan B.A. , B.L. , for his help during the 
drafting and to Sri S. Nagarajan B.A. , for helping on editing. 
My thanks are also due to the members of the Coimbatore Music 
and Dramatic Association , who first staged this drama and 
secured for it a popularity . 


1st July 1938 . 


M. SUBRAMANIAN . 


முகவுரை . 4506 


LD 


வழியில் , காலில் முள் அடிக்கடி தைத்துக்கொண்டிருக்குமாயின் 
வனத்தின் அழகை கவனியாமலிருப்பது அதிசயமன்று; 
பாதையிலும் அவ்வாறே . பாசபந்தங்களால் மனம் தடுமாறி , ஸ்வய 
வாஞ்சையால் அவரவர்கள் பாதைகள் பிரிந்து , ஜாதி , மதம் , என்னும் 
பேதம் உண்டாகி , உயர்வு , தாழ்வு என்னும் கங்கணங்கள் பூண்டு , 
அலையும் ஜீவன்கள் , சுகதுக்கங்கள் என்னும் அவஸ்தையில் உழன்று , 
மெய்ப்பொருளை நினையாமலிருப்பது சகஜமே . ஆயினும் வனத்தில் , 
மார்க்கம் தவறாமல் போக வேண்டுமாயின் , அடிக்கடி முள் அவஸ் 
தைக்கிடையில் நிதானித்து , உண்மைப் பாதையைக் கவனித்துச் 
செல்ல வேண்டும் . 


மாயாலீலைகளால் சதா உருமாறிக்கொண்டிருக்கும் இந்தப்பிர 
பஞ்சத்தில் , மாலுமிக்கு த்ருவனைப்போல் , நிலைநிறுத்தி உண்மை 
வழியைக்காட்டும் பொருள் ஒன்றே ; தான் செய்யும் லீலைகளால் , 
எல்லோரும் கோபியர்களைப்போல் தன்னைச்சுற்றிவர , அதனிடையில் 
அசைவற்று ஆட்டிவைக்கும் கபட நாடகசூத்தரதாரி அவரே ! இவ் 
வாழ்வில் பாமரர்களுக்கு வழிகாட்டுவது அவர் பக்தியே . 


உருக்மணி -கிருஷ்ணன் என்னும் திவ்ய சரிதமானது அவ் 
வித பக்தி மார்க்கத்தின் வெற்றியைக் காட்டுகிறது . பீஷ்மகுமாரி . 
எவ்வளவோ இடையூறுகளுக்கிடையில் , தன் சுத்த பக்தியினாலும் , 
திடநம்பிக்கையாலும் , முக்தி அடைந்த விஷயம் படிப்பவர்களுக்குத் 
தைரியத்தைக் கொடுக்ககூடிய சரித்திரம் . 


தற்பொழுது , புராணக்கதைகளையும் , சங்கீதங்களையும் நாடக 
மேடைக்குக் கொண்டு வாலாகாது என்ற அபிப்ராயம் சிலர் வெளி 
யிட்டு வருகிறார்கள் . ஆனால் பிறகு எங்கு அவைகளை எடுத்துச் 
செல்வது என்று புரியவில்லை. கோவில்களினின்றும் , வீடுகளி 
லிருந்தும் , ஹிருதயங்களிலிருந்தும் , பகவான் துரத்தப்பட்டு , நாடக 
மேடையிலாவது வரலாமென்றால் , அங்கும் அவருக்கு இடமில்லை ! 
நாடகத்திற்குச் சங்கீதம் உதவாவிட்டால் , பிறகு எதற்கு அது உப 
யோகம் ! 


ஆனந்த சூடாமணியின் லீலைகளை நாடகமேடையில் ஆடிக்காட் 
டாவிட்டால் , எங்கு நடிப்பது ? ஆதலால் , வேறுபுகலிடமின்றி , துரத் 
தப்பட்டபோதிலும் மறுபடி இப்புராணக்கதையை நாடக மேடைக்கு 
நான் கொண்டுவரத் தீர்மானித்தேன் . 


இப்புஸ்தகம் தயாரிப்பதில் ஸ்ரீமான்கள் கே . எம் . சிவராம 
கிருஷ்ணனும் , எஸ் . நாகராஜனும் செய்த உபகாரங்களைப் போற்று 
கிறேன் . இதை நாடக மேடையில் முதலில் நடித்து , நற்பெயரைச் 
சம்பாதித்துக் கொடுத்த கோவை சங்கீத நாடக சபையோர்களுக்கு 
என் வந்தனம் உரியது . 


1-7-1938 . 


எம் . சுப்பிரமணியன் . 


NOTICE . 


453 / 


Those who intend staging this Drama are 
respectfully informed , that they should obtain 
the permission of the author before doing so . 
All rights are reserved . 


எச்சரிக்கை . 


இந்த நாடகத்தை , சபையோர்களும் , மற்றவர்க 
ளும் , நடிக்க வேண்டுமென்றால் , என் முன் அனுமதி 
பெற்றே அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இத் 
துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . 


உருக்மணி கிருஷ்ணன் 


நாடகப் பாத்திரங்கள் . 


தாருகன் 


ஸ்ரீமந் நாராயணன் 

வைகுண்டநாதன் 
ஸ்ரீ கிருஷ்ணபகவான் 

.. அவதார புருஷன் ( சதாநாயகன் .) 
பலராமன் 

ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் சோதரன் . 
பீஷ்மராஜன் 

விதர்ப்ப தேச அரசன் . 
உருக்மி 

பீஷ்மனின் குமாரன் . 

ஸ்ரீ கிருஷ்ணபகவானின் தோழன் . 
நாரதர் 

தேவமுனிவர் . 
உத்தவர் 

... விதர்ப்பத்திலோர் பிராமணர் . 

கிருஷ்ண பக்தர் . 
மூன்று தேவ முனிவர்கள் ..... சாதுக்கள் . 
மூன்று பிராமணர்கள் விதர்ப்ப வாசிகள் . 
மூன்று வீரர்கள் 

உருக்மியின் ஆட்கள் . 
ஸ்ரீதேவி , பூதேவி 

வைகுண்டநாதன் மனைவிகள் . 
உருக்மணி 

பீஷ்மனின் குமாரி . ( கதா நாயகி . ) 
வனஜம் , விஜயம் 

உருக்மணியின் தோழிகள் . 


மற்றும் , கோபிகாஸ்திரீகள், இடையர்கள் , வயோதிகன் , போர் 
வீரர்கள் முதலியோர் . 


கதை நிகழுமிடங்கள் . 


ஸ்ரீவைகுண்டத்திலும் , விதர்ப்ப தேசத்திலும் , துவாரகையிலும் , 
யமுனைக் கரையிலும் , 


காட்சிகளின் விவரம் . 

. 


காட்சி 


1 . 


ஸ்ரீ வைகுண்டம் . 


காட்சி 


2 . 


விதர்ப்பத்திலோர் வீதி . 


காட்சி 


3 . 


உருக்மணியின் அந்தப்புரத்தில் தோட் 
டம் . 


காட்சி 


கோகுலத்திலோர் பாதை . 


காட்சி 


5 . 


யமுனைக்கரை . 


காட்சி 


6 . 


விதர்ப்பத்திலோர் வீதி . 


காட்சி 


7 . 


உருக்மணியின் அந்தப்புரம் . 


காட்சி 


8 . 


துவாரகையில் அரண்மனை . 


காட்சி 


9 . 


விதர்ப்பத்திலோர் வீதி . 


காட்சி 


10 . 


உருக்மணியின் பூஜாக்கிரஹம் 


காட்சி 11 . 


விதர்ப்பத்திலோர் பாதை . 


காட்சி 


12 . 


காத்யாயினி கோவிலின் உள் கூடம் . 


காட்சி 


13 . 


ஓர் அறை . 


காட்சி 


14 . 


நடுக்காடு ( பிறகு ) கருடவாகனம் . 


ணன் 


ஸ்ரீ கிருஷ் 

வேடத்தில் 


ப 


நூலாசிரியர் 


ஸ்ரீமான் எம் . சுப்பிரமணியன் . 


உருக்மணி - கிருஷ்ணன் 


முதற் காட்சி . 


ஸ்ரீவைகுண்டம் . 


( ஸ்ரீவைகுண்டத்தில் , முன் காட்சி . நாரதரும் , மூன்று முனிவர் 
களும் , கைகூப்பியவண்ணம் துதித்துப் பாடுகின்றனர். பின் திரை வெடித்து , 
ஸ்ரீமந் நாராயணன் , ஸ்ரீதேவி , பூதேவி சமேதனாய்த் தோன்றுகிறார் . முனி 
வர்கள் சிரம் வணங்கி , கரம் கூப்புகின்றனர் . ) 


கடமை . 


ஸ்ரீ நா : பக்த சிகாமணிகளே , தன்யனானேன் உங்கள் நல்வரவால் . 

தனியனாயிருக்கும் எனக்கு நீங்கள் தான் துணை . உங்கள் 
காட்சியே என் கண்களுக்குஜ் ஜோதி . 

நீங்கள் 

கூறும் 
பிரேமைச் சொற்களே , என் செவிகளுக்குக் கானம் . என் 
பக்தர்களின் குறை தீர்ப்பதே , என் 

என்னா 
லாவது ஏதேனுமுண்டோ ? 
முமு : ஹே ! கருணா ஸாகர , யாவும் அறிந்தும் , யேதும் வெளி 

யிடாமல் எங்கள் வாய்களினின்றும் அறிவது ஆனந்தமா ? 
தாங்கள் சென்ற அவதாரத்தில் , எங்களுக்குக் கொடுத்த 
வரம் என்று பலித்திடுமோ என்று , ஆவலுடன் கார்த் 
திருக்கும் , இந்த தாஸர்களை யின்னுமா பரிசோதிப்பது ? 


ஸ்ரீநா : அஃதாவது ? 


இ மு : எங்கள் உள்ளத்தில் பெருகும் பிரேமா பக்தியைத் தீர்த் 

துக் கொள்ளும் பொருட்டு , சீக்கிரத்தில் , சுந்தர ரூபமான 
கிருஷ்ணாவதாரம் எடுப்பதாகவும் , அப்பொழுது நாங்கள் 

1 


2 


உருக்மணி - கிருஷ்ணன் 


நந்த கோகுலத்தில் கோபிகளாய் அவதரித்து , தங்களுக்குப் 
பணிவிடை செய்து முக்தி பெறலாமென்று அருளிய அருஞ் 
சொல் ! 


ஸ்ரீ நா : (சிரித்து , ) அதுவா . ஏன் ? உங்கள் பிரேமா பக்தியை இவ் 

விடத்தில் காட்டிக் கொள்ளலாகாதா ? 


மாயை 


நார : அதெப்படியாகும் ? நீங்கி , அருளோடு நிறைந் 
திருக்கும் இச்சன்னிதானத்தில் என்றும் நித்யானந்தம் 

ஆசையேது , தீர்ப்பதேது ? காம க்ரோதாதிகளு 
மில்லை , அழிதலுமில்லை . அவைகளுக்கு 

ஜனனம் , 
வேண்டாமா ? 


தான் . 


மரண 


மு மு : ஜகன்னாத , மேலும் இந்த பக்தர்களின் பொருட்டு , தேக 

சுகத்தையே கருதாது , மரவுரி தரித்து , கானில் , காய் கனி 
தின்று , களைத்திருக்கும் அவதார புருஷனை , மறு அவதாரத் 
திலாவது , நாங்கள் போஷித்துச் சந்தோஷிக்க வேண்டுமென் 
கிற ஆவல் மேலிடுகிறது . 


ஸ்ரீ நா : காலசக்கரத்தின் செயல்கள் . முனிவர்களின் 

கோபாக் 
னிக்கு இரையாகி , நம் துவார பாலகர்கள் பூலோகம் சென் 
றனர் . அங்கு அவர்களுடைய தபோக்னியின் வலிமையை 
எதிர்க்க முடியாது , முனிவர்கள் என்னை நாடியதாலன்றோ 
சென்ற அவதாரம் எடுக்க நேர்ந்தது ? 


நார : அடுத்த அவதாரம் இருவர்கள் பொருட்டும் எடுக்க 

வேண்டும் . ஹே ! தயாளா , நம் துவார பாலகர்களும் 
முக்தி அடையும் காலம் நெருங்கி விட்டது . தாம் கூறிய 
படி மூன்றவதாரங்களில் இரண்டு முடிந்தன . 

கடைசியாக 
சிசுபாலன் , தந்தவக்ரனென்று , இப்பொழுது அவர்கள் 
புவியில் பிறந்து , தங்களுடைய வரவிற்குக் காத்திருக்கின் 
றனர் . இம்முனிவர்கள் கூறிய வாரங்கள் பொருட்டும் , துவார 
பாலகர்கள் ஸ்வய நிலையை அடையும் பொருட்டும் , தாங்கள் 
ஸ்ரீதேவி , பூதேவி ஸமேதனாய் அவதார மெடுக்க வேண்டும் . 


உருக்மணி -கிருஷ்ணன் 


3 


ஸ்ரீ நா : என்ன ? இரண்டு மனைவிகளுடனுமா ? சரி , உம்முடைய 

கலகத்திற்குத் தகுந்த ஸாதனங்கள் செய்து கொள்கிறீர்கள் . 
பூதே : ஆம் , நாதா , நானும் வருகிறேன் . முன்னொரு அவதா 

ரத்தில் என்னை அழைத்துச் சென்று , ஓர் அரக்கன் கையில் 
தவிக்க விட்டு, நான் ஓடி யோடி அலைந்தது போதும் . மறு 
அவதாரத்திலாவது நாம் சுக தம்பதிகளாகத் தோன்று 
வோம் . 


ஸ்ரீதே : என் கதியுமப்படி தான் . சென்ற அவதாரத்தில் நான் பட்ட 

பாடு போதும் . அழாத நாளேயில்லை . 


நார : தங்களுக்கு இனி கவலையே வேண்டாம் . வருகிற ஜன்மத் 

தில் எல்லோருடைய இஷ்டப்படியே நடக்கும் . உங்களோடு 

எவரும் சண்டைக்கு வரமாட்டார்கள் . 
ஸ்ரீநா : நீங்களே ஒருவருக்கொருவர் சண்டை செய்து கொள்ள 

வேண்டியது தான் !! ( ஸ்ரீதேவியைப் பார்த்து , ) ஆனால் ,, 
பிரியே , சென்ற அவதாரத்தில் உன் வரலாறுகளைக்கேட்டு 
நானாகவே உன்னை நாடி வந்தேன் . இனி உன் முறை . 
வருகிற அவதாரத்தில் நீதான் என்னைத் தேடி யழைக்க 
வேண்டும் . என்ன ? 


தங்களுடைய இஷ்டம் நேரா 


நார : அதற்கென்ன ? அப்படியே. 

திருக்குமா ? 


ஸ்ரீ நா : நீர் இருக்கும்போழுது எது தானாகாது ? முனிவர்களே , 

தங்களுடைய இஷ்டப்படியே நான் சீக்கிரம் நந்த கோகுலத்திற் 
தோன்றுவேன் . நீங்கள் எல்லோரும் , அங்கு கோபிகா 
ஸ்திரீகளாக அவதரித்து , என்னைக் காண்பீர்கள் . ( ஆசீர் 
வதித்து மறைகிறார் . ) 


[ முனிவர்கள் துதித்துப்பாட , திரை விழுகிறது . ) 


உருக்மணி -கிருஷ்ணன் 


காட்சி 


2 . 


( விதர்ப்பதேசத்திலோர் வீதியில் உத்தவர் பிக்ஷா பாத்திரத்துடன் , 
பாடியவண்ணம் வருகிறார் . அநேகர் அவரை வலம் வந்து , பிக்ஷை இட்டுச் 
செல்கின்றனர் . வனஜமும் , விஜயாளும் வருகிறார்கள் . ) 


வன : ( நமஸ்கரித்து , ) ஸ்வாமீ , தேவியார் தங்களுக்கிதை ஸமர்ப்பித் 

துவரும்படி கட்டளை யிட்டு இருக்கிறார் . 


( ஓர் பட்டுவஸ்திரத்தைக் கொடுக்கிறாள் .) 


உத் : 


எனச்காயிது ? பரம ஏழை ! 


எனக்கிது தகுமா ? 


விஜ : பகவன் , தாங்களின்று காலையில் , அரண்மனையில் 
பாடிய 

கோவிந்த கீதங்கள் , இன்னுமிச் செவிகளில் தொனிக்கின்றன . 
உருக்மணிதேவியார் தம் மெய்மறந்து , ஆனந்த பாஷ்பம் 
பெருக , பரவசமானார் . நினைவு தெளியும் முன் நீங்கள் வந்து 
விட்டீர்கள் . ஆகவே , எங்களை அனுப்பினார்கள் இதனுடன் . 


உத் : எல்லாம் மாதவன் செயல் . இந்த இளம் பிராயத்தில் இவ்வ 

ளவு ஞானமும் , பக்தியும் , நம் இளவரசிக்கு ஏற்பட்டது நாம் 
முன் செய்த புண்யத்தின் பலனேயாகும் . ஸகல ராஜ 

போகங் 
களையும் , இன்ப விளையாட்டுகளையும் மதியாது , சதா கோபா 
லன் நினைவாகவும் , அவர் அமிர்தமான நாமஸ்மரணையாகவும் 
இருப்பது அதிசயமே ! 


வன : அதுமட்டுமா, கண்ணன் திருவிளையாடல்களைப்பற்றி யாராவது 

கூறினால் போதும் . ஊணும் வேண்டாம் , உறக்கமும் வேண் 
டாம் . ஆனந்தப் பரவசம்தான் . 


விஜ : நந்தகுமாரனையன்றி , வேறெவரையும் , மணப்பதில்லை யென்று 

தீர்மானித்திருக்கிறார் . கேசவன் அருள் செய்தாலாயிற்று, 
இல்லையேல் கலியாணமின்றி கன்னிகையாகக் காலம் கழிப் 
பது திண்ணம். 


உருக்மணி -கிருஷ்ணன் 


5 


உத் : தன்னை அண்டினோரை என்றும் கைவிடார் கேசவன் . 

அவரை நம்பினவர்களுக்கு என்றும் ஸர்வ மங்களமுண்டாகும் . 
கவலை வேண்டாம் . 

[ ஆசீர்வதிக்கிறார் , வனஜழம் , விஜயாளும் விடை 

பெற்றுப் போகின் றனர் .) 
( பட்டாடையைப் பார்த்து ) என்ன அதிர்ஷ்டம் . அகத்தி 
லிருக்கும் கேசவன் விக்கிரகத்திற்கு , சரியானவிரிப்பில்லை. 
தரையின் தூசி படைந்து மாசடைகிறது .. இதை அதன்கீழ் 
விரிப்பேன் . 

( குளிரால் நடுங்கிக்கொண்டு , ஓர் வயோதிகர் வரு 

கிறார் ) 
அடாடா ! என்ன பாபமிது ? இந்த முதிர்ந்தவயதில் எவ்வ 

ளவு அவஸ்தை ? ஸ்வாமி , ஏன் இப்படி நடுங்குகிறீர்கள் ? 
வயோ : அப்பா , எனக்குக் கொஞ்சம் காய்ச்சல் . அதிலும் மேலா 

டையில்லாது குளிர் நடுங்குகிறது . 
உத் : வயோதிகரே , இத்தகைய தேகஸ் திதியில் , நீங்கள் வீட்டை 

விட்டு வரலாமா ? தங்களுடைய வீடெங்கே ? அழைத்துச் 
செல்கிறேன் , வாரும் . 


வயோ : என் வீடா ! நான் ஒரு அனாதை . 


உத் : அனாதையா ! அனாதையென்பது ஒருவரே யல்லவா ! அவரைத் 

தவிர அனாதை வேறேது ? 


வயோ : அது யாரது ? 
உத் : யாரா ! ஸர்வலோகரக்ஷகன் , ஜகன்னாதன் , நம்மை யெல்லாம் 

காக்கும் ஆபத் பந்து . அவருக்கு உதவுவார் யாருமில்லை . 
அவரே உண்மையான அனாதை . அவரிருக்குமளவும் நமக் 

கென்னகுறை ? 
வயோ : நானுமவரைத்தான் பூர்ணமாய் நம்புகிறேன் . 

( கைகூப்புகிறார் . ) 


6 


உருக்மணி - கிருஷ்ணன் 


உத் : இதோபாரும் அவருடைய கருணையை . நீங்கள் வருந்துவது 

அறிந்துதான் போலும் , இதை யென்னிடம் கொடுத்திருக்கி 
றார் . பெற்றுக்கொள்ளும் . 


[ பட்டாடையை வயோதிகர் மீது போர்த்து 
கிறார் . ) 


வயோ : ஹா ! ஹா !! இது உன்னுடையதா ? 
உத் : அல்ல . கோபாலகிருஷ்ணன் நாமாவளியின் மஹிமை . 

என் தாயாரின் தயாள குணத்தின் அறிகுறி . இது தங்களு 
டையது . வாருங்கள் என்னுடன் . 


வயோ : எங்கே ? 


உத் : தங்களுடைய கிரஹத்திற்கு . மாதவன் அருளால் ஒழிந்த 

நேரங்களில் அவர் சித்திரத்தை வைத்து , பூஜித்துப் பாடுவ 
தற்கு ஓரிடம் கிடைத்திருக்கிறது . அங்குசெல்வோம். 


[ அழைத்துச் செல்கிறார் .) 


காட்சி 


3 . 


நந்தவனம் . உருக்மணியும் , அவள் தோழிகளும் வருகின்றனர் . பாடிக் 
கொண்டே , பூஜைக்கு பூக்களைக் கொய்கின்றனர் . ] 


உரு : வனஜம் , அந்தப் பட்டாடையை பிராமணருக்குக் கொடுத் 

தனையாடீ ? 


வன : ஏன் , நான் கட்டிக் கொண்டு விடுவேனென்ற பயமா ? 
உரு : போடி , எப்பொழுதும் பரிஹாஸம் தானுனக்கு . இல்லை 

யடீ , அந்த பிராமணர் அகப்பட்டாரா என்று கேட்டேன் . 
வன : அவர் அகப்படுவதற்கென்ன ? அடிக்கடி , இங்கு பிக்ஷைக்கு 

வருவாரே , உன் கண்களில் அவர் இன்றுதான் பட்டார் 
போலும் . 


உருக்மணி-கிருஷ்ணன் 


7 


7 


உரு : அப்படியா ? வனஜம் , இனிமேல் அவர் வரும் பொழுது 

என்னிடம் கூறு . கண்ணனுடைய பக்த சிகாமணி . அவர் 
மொழியும் கீதங்களும் , நாமாவளிகளும் கேட்கக் கேட்க 
ஆனந்தம் தருகின்றன. 


விஜ : 


கேட்பானேன் . உனக்கென்றும் அந்த கோபாலன் ஸ்மரணை 
தான் . கூடத் துணைக்கு இவரும் அகப்பட்டுவிட்டால் , பிறகு 
கேட்க வேண்டியதில்லை . 


வன : நித்ய பஜனை தான் . 


உரு : 


என் 

கூடாதடி ? ஒரு நிமிஷம் கூட விடாது கண்ணன் 
பஜனை செய்தாலும் , அலுக்குமாடி , மனம் தான் சலிக்குமா ? 
ஸர்வ தேவர்களும் , முனிவர்களும் போற்றும் நாமதேய 
மல்லவா அது ? அண்டினோர்க்கு , அபயம் கொடுத்துத் தேற் 
றும் , ஒளஷதமல்லவா ? பாச நாசம் செய்து , சாந்தியும், முக்தி 
யும் தரும் நாதமல்லவா ? எவ்வளவு பாடினாற் தானென்ன ? 


வன் : 


அது சரி . உருக்மணி , நீ இந்த பால்யத்தில் இப்படி எப் 
பொழுதும் பக்தியுடன் பாடிக்கொண்டே 

உக்கொண்டே இருந்து விட் 
டால், உன்னை அடையும் கணவனின் கதி யென்ன ? விவாஹ 
காலம் நெருங்கி விட்டது . 


உரு : போடீ , உனக்கு வேலை யில்லை ? 


( கோபித்து , சற்றப்புரம் நிற்கிறாள் . ] 


விஜ : 


எண்டீ வனஜம் , உருக்மணியின் விவாஹத்தை நிச்சயம் 
செய்ய அரசன் ஒரு மந்திராலோசனைச் சபை கூட்டியிருக் 
கிறாராமே , வரன் யார் தெரியுமா ? 
இளவரசர் ஏதோ , சிசுபால மஹா ராஜாவிற்குக் கொடுக்கத் 
தீர்மானித்திருப்பதாகக் கேள்வி . 


வன : 


விஜ : மன்னன் கருத்து யாதோ ? 


8 


உருக்மணி - கிருஷ்ணன் 


வன : 


மன்னனையும் , என்னையும் யார் கேழ்க்கிறார்கள் ? இளவரசர் 
ஓர் காரியம் செய்யத் தீர்மானித்து விட்டால் , அதை யாரால் 

எதிர்க்க முடியும் ? 
உரு : (சினந்து ,) கல்யாணம் செய்து கொள்ளப் போவது யாரடீ ? 

நானா ? அண்ணாவா ? 


விஜ : என்ன கோபமடி யம்மா ? 


உரு : என் சம்மதமில்லாமல் ஏதாவது நிச்சயம் செய்வார்களா ? 

அப்படிச் செய்தால்தான் நான் உடன் படுவேனா ? எண்டி 
இந்த வீண் பேச்செல்லாம் 


வன : ஆனால் நீயாகவே ஓர் வரனை நிச்சயித்திருக்கிறாயா ? 
உரு : (மௌனம் .) 
விஜ : அது யாரது ? உருக்மணி , எங்களிடம் கூறலாகாதா ? 
உரு : ஆமாம் . உங்களுக்குத் தெரியாது தான் ! என் மனப் 

போக்கை நன்றாய் அறிந்திருந்தும் என் வாயை யேன் 
கிண்டுகிறீர்கள் ? வம்புதானே ? 


வன : உன் மனப்படியே பெரியோர்கள் தீர்மானிப்பாரென்பது 

என்ன நிச்சயம் ? 


உரு : தீர்மானித்தாலென்ன , தீர்மானிக்கா விட்டாலென்ன ? நான் 

ஒரு க்ஷத்திரிய குலத்து மங்கை யென்பதை மறந்தனையா ? 
என் அண்ணன் பிடிவாதத்தில் பாதி எனக்குமுண்டு. பார்ப் 
போம் . 


விஜ : நாளை சபையில் எல்லாம் தெரிகிறது . 


அவரிடம் கூறிவிடுகிறேன், 


வன : அதோ மன்னன் வருகிறார் . 

உருக்மணியின் மனப்போக்கை , 


நாளை 


உரு : 


அடி சும்மாயிரு. இப்போது ஒன்றும் பேசாதே . 
சபை முடிந்த பிறகு ஆக வேண்டியதை யோசிப்போம் 


உருக்மணி -கிருஷ்ணன் 


9 


[ ஒரு புறம் நிற்கின்றனர் . ) 
( பீஷ்ம ராஜனும் , நாரதரும் வருகிறார்கள் . ) 
பீஷ் : தபோநிதே , தங்கள் நல்வரவால் 

நானின்று அடைந்த 
கௌரவத்தையும் , சந்தோஷத்தையும் 

கூற முடியாது . 
தங்களது கடாக்ஷத்தால் நாங்கள் பாக்யசாலிகளானோம் , 


நார : 


இராஜன் , நானுன்னைப்பார்த்து வெகு நாளாயிற்றே , உன் 
க்ஷேம விசாரம் அறிய வில்லையே யென்று கவலையுடனிருந் 
தேன் . வருவதற்கு இப்போது தான் காலம் ஏற்பட்டது . 
இராஜ்ஜியத்தில் எல்லோரும் க்ஷேமம் தானே ? 


உருக்மணி , 


பீஷ் : தங்கள் கருணையால் எல்லோரும் க்ஷேமம் . 

தேவ ரிஷியை நமஸ்கரி . 


( உருக்மணி நாரதரையும் , தன் தந்தையையும் 
வணங்குகிறாள் . ) 


நார : 


ஸர்வ 


உருக்மணி , நீ சிறு குழந்தையாயிருந்த பொழுது பார்த்தது . 
நெடுநாளாயிற்று . உன்னை இப்பொழுது பார்த்தால் சாக்ஷாத் 
லக்ஷ்மி தேவியைப் போலவே யிருக்கிறது . ஆசீர்வாதம் 
செய்வதற்கும் ஸங்கோஜமாயிருக்கிறது . உனக்கு 
மங்கள முண்டாகி , உன் 

மனதிற்கேற்ற மணாளனுடன் 
மகிழ்வாயென்பதே , என் மனப் பூர்வமான ஆசை . 
உரு : பகவன் , சிறியோர்களைப் புகழ்ந்து பேசுவது பெரியோர்கள் 

வழக்கம் போலும் . ஸ்வாமி , தங்களுடைய ஆசீர்வாதத்தால் 
பாக்யவதியானேன் . 


பீஷ் : தபோரிதே , நம் உருக்மணிக்கு ஏதாவது தகுந்த வரனை 

நிச்சயம் செய்து , விவாஹம் செய்வதாக உத்தேசம் . 


நார : 


ஆக வேண்டியது 

தானே . இதில் உருக்மணியின் மனோ 
பிப்ராயத்தையும் அறிய வேண்டும் . அதைப்பற்றி அவள் 
தோழிகளைக் கேட்டால் தெரிகிறது . 

2 


10 


உருக்மணி - கிருஷ்ணன் 


பீஷ் : ஏதுமறியாக் குழந்தைகள் ! அவர்களுக்கென்ன தெரியும் , 

உலகானுபவம் ? 


நார : அப்படிக் கூறமுடியுமா ? உருக்மணியும் , தன் மனதிற்கேற்ற 
வரனை வரித்திருந்தாலும் இருக்கலாம் . 

யார் கண்டது ? 
என்ன உருக்மணி ? 
உரு : ( வெட்கி , மௌனம் . ) 
பீஷ் : அவளுக்கு ஒன்று தான் தெரியும் . சதாசாலமும் கோபால 

கிருஷ்ணன் பஜனை தான் . அந்த கோகுல சூடாமணியின் 
லீலைகளைக்கேட்டுக் கொண்டும் , புகழ்ந்து கொண்டுமிருப் 
பாள் . 


போங்களண்ணா. ஸ்வாமி நான் போய்வருகிறேன் . 


( விடைபெற்று , தன் தோழிகளுடன் செல் 

கிறாள் . ) 
நார : தெரிகிறது . கண்ணன் பெயரைச் சொன்ன மாத்திரத்தில் 

உண்டான முகமலர்ச்சியைக் கவனித்தாயா ? கிருஷ்ணனுக் 
கும் இன்னும் விவாஹம் ஆகவில்லையாமே ? அவனை மருமக 

னாக அடைபவனே பாக்கியசாலி 
பீஷ் : முடவன் கொம்புத் தேனுக்கு ஆசைப்பட்டது போல்தான் ! 
நார : 

ஏன் ? குலத்திலாகட்டும் , குணத்திலாகட்டும் , அழகிலாகட் 
டும் , வித்தையிலாகட்டும் , எல்லாவிஷயங்களிலும் , நம் உருக் 
மணி , கோபாலனுக்குத் தக்கவான் தானே ? அதிலென்ன 


சந்தேகம் ? 


பீஷ் : என் மனப்பூர்வமான ஆசையும் அது தான் . ஆயினும் - 


நார : ஆயினுமென்ன ? 


பீஷ் : ஒன்றுமில்லை . 


என் ஜேஷ்ட குமாரன் உருக்மிர்குமாத்திரம் 


நார ; 


என்ன ! உருக்மி கேசவனை வெருக்கிறானா யென்ன ! 


உருக்மணி -கிருஷ்ணன் 


11 


பீஷ் : ஸ்வபாவத்தில் அவன் மிகவும் நல்லவனே . ஆனால் , சகவாஸ 

தோஷத்தாலும் , துற்போதனையாலும் , தற்சமயம் அவன் 
மனது ஒருவாராயிருக்கிறது . 


நார : 


ஏன் ? 


பீஷ் : அவன் ஆப்தஸ்நேகிதன் சிசுபாலனுடைய துற்போதனை . 

கம்ஸனுடய வதையைக் கேட்டது முதல் , இவர்களிருவருக்கும் 
கோபாலன் மீது வெகுகோபம் . நம் உருக்மணியை , சிசு 
பாலனுக்குக் கொடுக்கவேண்டு மென்பது அவன் எண்ணம் . 


நார : 


உன்னைக் கேட்காமலா ? 


பீஷ் : நானென்ன , ஓர் வயோதிகன் . சைன்யம் முழுவதும் அவர் 

கள் வசமிருக்கிறது . என்ன ஆகுமோ , தெரியவில்லை . தங் 
கள் அனுக்ரஹத்தாலும் , மாதவன் அருளாலும் தான் , அவ 

னுக்கு நன்மதி வரவேண்டும் . 
நார : இரண்டிற்கும் குறைவில்லை . கால அளவில் , அவனை இப்பொ 

ழுது மறைத்திருக்கும் அஞானமான இருள் நீங்கி , பரமனு 
டைய ஜோதியைக்கண்டு நலம் பெருவான் . எல்லாம் உங் 
கள் இச்சைப்படியே கைகூடும் . கவலை வேண்டாம் . நான் 
போய்வரவா ? 

( ஆசீர்வதித்துப் பாடிய வண்ணம் போகிறார் . 
திரை விழுகிறது . ) 


காட்சி 


4 . 


நார : 


( கோகுலத்திலோர் பாதை . நாரதர் வருகிறார் . ) 
ஹா , ஹா , 

என்ன விந்தை . என்னையும் பிரமிக்கும்படி 
செய்த , இந்தமங்கை , பூலோகத்துக் கன்னிகை யல்ல . 

அழ 
கும் , காம்பீரமும் , தேஜஸும், ஒருமிக்க உறவாடி மலர்ந்தது 
போல் என்ன பராசக்தி ! இந்த கோமகளின் முன் நான் 
நின்ற பொழுது, தாயினிடம் கன்றைப் போலவும் , குருவின் 


12 


உருக்மணி - கிருஷ்ணன் 


முன் சீடனைப் போலவும் , அதிபதியின் முன் ஆளைப்போ 
லவும் மனமானது அமைதி அடைந்து , ஆசீர்வதிப்பதற்குக் 
கூட நாயெழவில்லை அல்லவா ! ( சற்றுயோசித்து ,) ஆம் அதுவே 
அறிந்தேன் . உலக இரக்ஷணைக்காக இப்புவியில் அவதார 
மெடுத்திருக்கும் உலகமாதா அல்லவா ? இந்த மர்மம் இது 
வரையில் உணராமலிருந்து விட்டேனே . இப்பூமகள் அந்த 
அவதார புருஷனை நினைந்து , வருந்துவது சகஜம் தானே . 
நானும் இச்சமயம் துவாரகைக்குப் போகும்வழியில் , இங்கு 
வந்தது தெய்வசங்கல்பம்தான் . களங்கமற்ற , என் மனதிற் 
தோன்றுவது தவறாகாது . ஆகையாலிதோ , காலதாமதம் 
செய்யாமல் 

துவாரகைக்குச் சென்று , பகவானைக்கண்டு, 
உருக்மணியின் மனோபீஷ்டம் நிறைவேறும் மார்க்கத்தைத் 
தேடவேண்டும் . 


( இரண்டு கோபிகாஸ் திரீகள் கையில் குடங்க 

ளுடன் பாடிக்கொண்டு வருகின்றனர் . ) 
மு கோ : அக்கா , சீக்கிரம் வா . நந்தகுமாரன் வருவதற்கு முன் நாம் 

போய்ச் சேரவேண்டும் . 


இ கோ : இன்று தான் சுதினம் . நம் அருமைக் கோபாலனை , முன் 

போல் பிரேமையுடன் அண்டி , அவர் அமிர்தகானத்தில் 

ஈடுபட்டு , ஆனந்தக்களிப்பில் இந்நந்நாளைப் போக்குவோம் . 
நார : ஓ ! ஹோ !! கண்ணனைப்பற்றி யல்லவா பேசுகிறார்கள் . 

கோபியர்களே , இன்று என்ன விசேஷம் ? 
முகோ : என்ன விசேஷமா ? தாங்கள் இந்த ஊரல்லவோ ? உலகத்திற் 

கெல்லாம் சந்தோஷ சமாசாரம் , உங்களுக்குத் தெரியாதா ? 
நார : தெரியாமலென்ன ! இன்று துவாரகாபதி கோபால கிருஷ்ண 

னுடய பிறந்த தினமென்று . அதன் பொருட்டுதான் நானும் 

துவாரகைக்கு அவரைக்காணச் செல்கிறேன் . 
இ கோ : ( சிரித்து , ) துவாரகைக்கா ? அவர் எங்களுக்கு கொடுத்திருக் 

கும் வரம் அறியீரா ? 


உருக்மணி - கிருஷ்ணன் 


13 


நார : அதென்ன ? 
மு கோ : ஒவ்வொரு வருஷமும் , அவர் பிறந்த தினத்தன்று , யமுனைக் 

கரைக்கு வந்து , எங்களுடன் வசிப்பதாய் அருளிய வரம் . 

இன்று பிருந்தாவனத்திற்கு வருவார் . 
இகோ : நாழிகையாகிறது அக்கா . ஸ்வாமி , தாங்களும் வாருங்கள் . 
இன்று யமுனைக்கரையில் திவ்யமான காட்சிகளைக் காணலாம் . 

( இரு கோபிகைகளும் செல்கின்றனர் .) 
நார : கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் , ஹே ! 

தீனபந்தோ, என்றும் பக்தர்களினருகில் இருக்கும் நீ , இன்று 
இங்கு வருவது அதிசயமல்ல ! இதோ , நானும் யமுனாதீரம் 
சென்று , கோபிகா ரமணனைக் கண்டு களிப்புறுவேன் , 

( போகிறார் . ) 


காட்சி 


5 . 


( யமுனைக் கரையில் , கோபிகாஸ்திரீகள் வேணுகோபால மூர்த்தியைச் 
சூழ்ந்து கோலாட்டம் போடுகின்றனர் . சிலர் நடிக்கின்றனர் . நாரதர் 
வருகிறார் . இக்காட்சியைக்கண்டு , ஆனந்தப் பரவசமாய் , கை கூப்பிய வண் 
ணம் ஓர் புறம் இருக்கிறார் . தாருகன் சில சமயங்களில் , நாட்டியத்தில் 
சேர்ந்து கொண்டும் , சிலசமயங்களில் கை கட்டி கண் மூடியும் குதூகலத்தில் 
இருக்கிறான் . நாட்டியம் முடிந்ததும் , கிருஷ்ணன் சற்று முன்வந்து ,) 


நார : 


நாரதரே , வர வேண்டும் . இன்று நான் செய்த பாக்யம் . 
அபூர்வமாய் பூலோகத்திற்கு வந்ததுமன்றி , இங்கு இச் 
சமயம் என்னைத்தேடி வந்து அனுகிரஹித்தது . 
கோபாலா , நான் அகஸ்மாத்தாய் இன்று பூலோக சஞ்சாரம் 
செய்து வந்தேன் . வந்தவன் , உன்னைக் காணாது செல்ல 
வர வில்லை . 

அதிலும் இன்று உன் பிறந்த தின 
மன்றா ? 


மனம் 


14 


உருக்மணி - கிருஷ்ணன் 


கிரு : தாருகா , முனிவருக்கு நம்மேல் எவ்வளவு பிரியம் பார்த் 

தனையா ? 


( தாருகன் தலை அசைக்கிறான் . ) 


ஸ்வாமி , வரும் வழியில் ஏதாவது கண்டீரா ? ஏதேனும் 
விசேஷமுண்டா ? 


கார : ( தனி ) ஏது இவ்விதம் கேட்கிறார் தானாகவே ? (வெளி ) முக் 

கியமாக ஒன்றுமில்லை . ஆனாலும் , ஒரு இனிய சமாசாரம் 
உன்னிடம் கூறத் தகுந்தது உண்டு . 


அப்படியா. 


[ முன் வருகிறார் . கோபஸ்திரீகள் , பின் திரை 
யில் அநேக பாவனைகளுடன் அசைவற்று 
அமருகின்றனர் .) 


அது யாது ? 


நார : 


கோபாலா , வரும்பொழுது , ஓர் அற்புதமான மாமணியைக் 
கண்டேன் . 

அதனழகையும் , திவ்யகுணத்தையும் , என்ன 
வென்று வர்ணிப்பேன் . தேஜோப் பிரகாசனான உனக்குத் 
தான் அது தகுமென்று , ஓர் எண்ணம் தோன்றியது . 
அவ்வளவு திவ்யமான மணியா ? 


கிரு : 


நார : கோபாலா , அதன் இயற்கையான பெருமையை என்னால் 

கூற முடியாது . அருங் காந்தியுடையது . படைத்தவனது 
கண்களைப் பறிக்கும்படியான உருவம் . அதிகமாய்க் கூறு 
வானேன் ? நீ அதனைப் பார்ப்பாயாகில் , ஆசையுடன் உன் 
வசமாக்கிக் கொள்வாய் . 


கிரு : (சிரித்து ,) தாருகா , மஹா முனி யுரைத்ததைக் கேட்டனையா ? 
ஓர் 

அற்புதமான மாமணியைக் கண்டனராம் . மா - என்றால் 
லக்ஷ்மியல்லவா ? அதைப்போல சிறப்புடையது போலும் . 
அது , கண்டோர்கள் மனதை உருக்குமாம் . அந்த உ - ரு - க் 
கு - ம் - ம - ணி - யை ( நாரதர் திடுக்கிடுகிறார் . ) நான் அடைய 
வேண்டுமாம் . ஸ்வாமி , இந்த உருக்கும்- மணி , இந்த புவி 


உருக்மணி -கிருஷ்ணன் 


15 


கிரு : 


தனில் ஜனித்தது தானோ ? அல்லது பூவில் அவதார மெடுத் 

ததோ ? 
நார : ( வெட்கி , விழிக்கிறார் .) 

தாருகா , முனிவர் சொல்வதைக் கேட்டால் , எனக்கொரு 
சந்தேக முண்டாகிறது . அழகியமணி - அருங்காந்தி யுடை 
யது - படைத்தவன் கண்களைப் பறிக்கும்படியானது - அதி 
சய குணமுடையது - பெண்களுக்குரிய குணங்களெல்லாம் 

இந்த மணிக்கு இருக்கிறது , பார்த்தனையா . 
தாரு : அது தான் - நானும் யோசிக்கிறேன் . ( யோசிக்கிறான் .) 
நார : ( சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்து ,) ஹே ! ஸர்வஞ்யா, அபசாரம் , 
அபசாரம் . 

எல்லாமறிந்த தங்களை நான் ஏமாற்ற முயல , 
என் செருக்கழித்தீர்கள் . ஜகன்னாதா , நீர் அறியாத விஷ 

யமா ? ஆம் , நான் கூறுவது பெண்மணிதான் . 
தாரு : ( யோசனையை முடித்து , ) தாங்கள் கூறும்போதே , எனக்கும் 

அப்படித்தான் சந்தேக மேற்பட்டது . 
நார : நடந்ததைச் 

நடந்ததைச் சொல்கிறேன் கேளும் . நானிங்கு வரும் 
வழியில் , விதர்ப்ப தேசம் சென்றிருந்தேன் . அங்கு பீஷ் 
மனின் குமாரியைக் கண்டேன் . கண்டதும் , மெய்மறந்து , 
பணியலானேன் . அவள் குணாதிசயங்களை எவ்வாறு உரைப் 
பேன் . 
காத்வா முகுந்த மஹதீ குலசீலரூப வித்யாவயோ த்ரவிண 

தாமபிராத்மதுல்யம் 
தீரா பதிம் குலவதீத வருணீத கன்யா காலே ந்ருஸிம்ஹ 

நரலோக மனோபிராமம் 
அதிகமாய்க்கூறுவானேன் . நரலோகத்தில் சிங்கம் போல் 
விளங்கும் தங்களு 

தக்கே சமானமாவாள் . 


का त्वा मुकुन्द महती कुलशीलरूप विद्यावयोगविणधामभिरात्मतुल्यम् । 
धीरा पतिं कुलवती न वृणीत कन्या काले नृसिंह नरलोकमनोभिरामम् ।।॥ 


16 


உருக்மணி -கிருஷ்ணன் 


நாரதரே , கன்னிகையைக்கண்டதும் நீராகவே வரன் நிச்சயம் 
செய்து விட்டீரே ? அவளின் அபிப்ராயம் கேட்க வேண் 


டாமா ? 


நார : அதைத்தான் சொல்கிறேன் கேளும் . அவள் தங்களுடைய 

குணாதிசயங்களைக் கேட்டு , அவைகளிலீடுபட்டு , சதாகால 
மும் , தங்கள் நினைவாகவும் , ஸ்மரணையாகவும் இருக்கிறாள் . 
அவளை நீர் கட்டாயம் ஆதரிக்க வேண்டும் . 


கிரு : 


நான் என்ன செய்வது ? அழையா வீட்டில் நுழைவ 
தெப்படி ? அவள் விவாஹ விஷயத்திலே தாவது நிச்சயம் 
செய்திருக்கிறார்களா ? 


நார் : 


சீக்கிரம் நிச்சயம் செய்யப் போகிறார்களாம் . அது எப்படி 
யாயினும் சரி . என் எண்ணத்தை நீர் தான் பூர்த்தி செய்ய 
வேண்டும் . 


கிரு : ஸ்வாமீ , அந்த ரூபவதியின் சித்திர மொன்று வரைவீரா ? 

தாருகா 


0000 


தாரு : முனீந்திரா, வாருங்கள் என் பின் . எழுதுகோலும் , பலகையும் 

தருகிறேன் . ( கிருஷ்ணனைக் காட்டி ,) இவரை 
பொழுது இங்கிருந்து அழைத்துச் செல்ல முடியாது . இந்த 
கோபிகைகள் விட மாட்டார்கள் . 


கிரு : (பின்சென்று , ) ஆம் இன்று இவர்களுக்கு நானடிமை , 

[ சிரித்து , வேணுகானம் செய்ய , கோபிகைகள் , 
கிருஷ்ணனைச் சுற்றி ஆடிப் பாடுகின்றனர் . 
திரைவிழுகிறது . ) 


உருக்மணி - கிருஷ்ணன் 


17 


காட்சி 6 . 


ஸீதாராம் 
தபோவன 

வாசக சாலை 


( விதர்ப்பத்திலோர் வீதியில் மூன்று பிராமணர்கள் பேசிக்கொண்டே 
வருகின்றனர் . ) 


மு - பி : அப்படியே செய்யும் . நான் கடைப்பக்கம் போய் வேண்டிய 

சாமான்களை வாங்கிண்டு வரேன் . நீங்க நேராக ஆத்துக்குப் 
போய் , எல்லாரையும் அழைச்சிண்டு , அரமனைக்கு வந்து 
டுங்கோ . முஹூர்த்தக்கால் நட்டுண்டு இருக்காளாம் . 


-பி : இதோ போகிறோம் . 


சின்ன ராஜ 


மூ - பி : நம்ப தெருவு , குண்டா சாஸ்திரிக்குத் தெரிவிக்க வேண்டாமா ? 
மு - பி : வேண்டாம் , வேண்டாம் . அவர் வந்தா ஆபத்து . பெரிய 

கிருஷ்ணபக்தன் . ஏதானும் அசம்பாவிதமா ஒளறிவைக்கும் . 
இ - பி : ( இரகசியமாய் ,) நீர் சொல்றது சரிதானட்யா . 

வோடே சைன்யமெல்லாம் அங்கங்கே கவனிச்சுண்டு இருக் 
காளாமே ? அவர் நிச்சயம் பண்ணின வரனைப் பத்தி , தூறா 

பேசினா, அப்படியே புடிச்சுண்டு போறாளாமே ? 
மு -பி : நமக்கேண்டா இந்த வம்பு . " மிருஷ்டான்னம் இதரே 


ஜனான் . 


( உத்தவர் வருகிறார் . ) 


ருக்மணி தேவியார் கலியாணம் விமரிசையாகத்தான் நடக் 
கும் போலிருக்கு . 

( ஒற்றைத் தும்மல் தும்முகிறான் . ) 
மு - பி : என்னய்யா இது , ஒத்தத்தும்மல் ! 
இ -பி : அதற்கென்ன ? இங்கும் பெரிய இடம் , அங்கும் சேதி 

தேசத்து மன்னனில்லையா ? 
உத் : ( திடுக்கிட்டு,) யார் ! யார் ? 

3 


18 


உருக்மணி - கிருஷ்ணன் 


( பிராமணர்கள் ஒருவர் முகத்தை யொருவர் 

பார்த்துக் கொண்டு , ] 
இ - பி : என்ன அய்யா ? என்ன கேட்கிறீர் ? 


உத் : கல்யாணம் யாருக்கு ? 
மு-பி : நம்மிளவரசி உருக்மணிதேவிக்கு . ஊரெல்லாம் டமாரம் 

போடராளே உங்க காதுலே விழலையா ? 


உத் : இல்லை சேதிதேச மென்று சொன்னீர்களே ? 
: அது புள்ளே வீடு . 

சிசுபால மஹா ராஜா இருக்காறோ 
இல்லையோ, அவர் . 


உத் : அப்படியா 
மு - பி : நாழியாரது . 

நீ போ சீக்கிரம் கடைக்கு . 
துக்குப் போய்ட்டு வரேன் . 


நானும் ஆத் 


மு - பி : எல்லோரையும் அழைச்சிண்டுவா . சுப்பு- மொட்டைப் 
பையன் -உம் - குட்டி சாத்ரி - ( தும்முகிறான் . ) 

பேசிக்கொண்டே போகின்றனர் . ) 
உத் : ( பெருமூச்சுவிட்டு ,) இது உண்மையாயிருக்குமா ? கிளியை 

வளர்த்துப் பூனை கையில் கொடுப்பது போல் , சதா கால 
மும் நிஷ்களங்க பக்தியுடன் கோபாலனை அண்டியிருக்கும் 
என் மாதாவையா அந்த கிருஷ்ண வைரி , குணக்கேடன் , 
சேதிபதிக்குக் கொடுப்பது ? சிங்கத்திற்கிடும் பலியை நரி 
யுண்ணுமா ? தேவி இதற்குச் சம்மதிப்பாரென்று தோன்ற 
வில்லை . 

எதற்கும் அரண்மனைக்குச் சென்று விசாரிப்போம் . 
இது உண்மையாயின் இதை யெவ்வாறு தடுப்பது ? என் 
விருப்பத்தை நிறைவேற்றுவார் யார் ? ஆம் . அனாதைகளின் 
குறை தீர்ப்பவர் அவர் ஒருவர் தான் . 

( யோசித்த வண்ணம் போகிறார் . ) 


உருக்மணி - கிருஷ்ணன் 


19 


காட்சி 7 . 


உருக்மணியின் அந்தப் புரத்தில் சயனக்கிரஹம் . உருக்மணி கிருஷ்ண 
படத்தின் முன் முழந்தாளிட்டு , அப்படத்தை உற்றுப் பார்த்த வண்ண 
மிருக்கிறாள் . 


ச்ருத்வா குணான்புவனஸுந்தர ச்ருண்வதாம் தே 
திற்விச்ய கர்ண விவரைர்ஹரதோங்க தாபம் 
ரூபம் த்ருஸாம் தருமதாமகிலார்த்த லாபம் 
த்வப்யச்சுதாவிசதி சித்தமபத்ரபம் மே 

கண்ணா என் ஆசை மன்னா, ஆசைப் பெருக்கால் எண் 
ணாத எண்ணங்களெல்லாம் எண்ணி , கிட்டாத உறவெல்லாம் 
கொண்டாடி , தங்களைச் சரணமடையும் நாளையே எதிர் 
பார்த்து , ஒரு தினம் ஒரு யுகமாகக் கழித்து வந்தேனே . 

நல்ல கனவு காண்பவன் நடுக்கானில் விழித்தாற்போல் " , 
என் மதி மயங்குகிறதே . என் தந்தை எவ்வளவு கூறியும் 
கேளாது , சங்கோஜத்தை யெல்லாம் விட்டு வெளிப்படை 
யாக நான் எவ்வளவு கதறியும் மதியாது , என் சோதரன் , 
ஒரே பிடிவாதத்துடன் தங்களுடைய ஜன்மத்வேஷி , மஹா 
பாபி , அவனுக்கு என்னை பலியிடத் தீர்மானித்து விட்டாரே. 

ஐயோ , என் செய்வேன் ? தேஜோப் பிரகாசமான 
உமது சுந்தர வதனத்தைக் கண்ணாரக் காணாமலும் , தேனி 
லுமினிய உமது குரலைக் காதாரக் கேழ்க்காமலும் , தேவா 
மிருதத்திலும் மேலான உமது அதரபானத்தை அருந்தா 
மலும் , அடியாள் அரைக்கணமும் உம்மைப் பிரிந்திருக்க 
மனம் ஒப்புமா ? தங்களை அடையும் மார்க்கத்தை அறி 
யேனே ? நானோ சிறையிலடை பட்ட கைதியைப் போல் 
தயங்குகிறேனே ? காந்தா , பக்தவத்ஸலா , நீதான் என்னை 


शृत्वा गुणान्भुवनसुन्दर शृण्वतां ते निर्विश्य कर्णविवरैर्हरतोङ्गतापम् । 
रूपं दृशां दृशिमतामखिलार्थलाभ त्वय्यच्युताविशति चित्तमपनपं मे ॥ 


20 


உருக்மணி - கிருஷ்ணன் 


நான் 


ரக்ஷிக்க வேண்டும் . உன்னையே நம்பினேன் . 
அனாதை - அனாத ரக்ஷகா , நீயே கதி- நீதான் கதி . 


( தலை வணங்கி நமஸ்கரித்து , சோகத்தினால் 
மயக்கமடைகிறாள் . ) 


( வனஜழம் , விஜயாவும் வருகின்றனர் . ) 


விஜ : ( அருகிற் சென்று ) உருக்மணி , உருக்மணி . 

( உருக்மணியையும் , கிருஷ்ண படத்தையும் 
மாறி மாறிப் பார்த்து பெருமூச்சு விடு 

கிறாள் . ) 
வன : ( உருக்மணியைத் தேற்றி ,) ஐயோ ! உடம்பெல்லாம் நடுங்கு 
கிறதே . 

உருக்மணி , நீ இவ்விதம் மனம் கலங்கலாமா ? 
உனக்கேதாவது ஆபத்து நேர்ந்தால் நாங்களெப்படிச் சகிப் 
போம் ? மனதைத் தேற்றிக்கொள் . 
ஸகீ , எவ்வளவு ஆபத்துகள் நேர்ந்த போதிலும் என் மனோ 
திடம் கலைந்ததுண்டா ? எப்பொழுதும் பொறுமையுடனும் 
உத்ஸாகத்துடனுமிருந்தேன் . ஆனால் இப்பொழுது , அந்த 
பொறுமைக்கும் , சந்தோஷத்திற்கும் ஆதிகாரணமாயிருந்த 
கேசவன் பாசமே என்னை வாட்டுகிறது . நான் என் செப் 
வேன் ? 


மனை 


விஜ : தேவி , தாங்கள் எல்லாவற்றையும் , அண்ணாவிடம் கூறி , அவர் 

எதை மாற்ற முயன்றீரே, என்னவாயிற்று ? 
உரு : ஆவதென்னடீ ? யார் என்ன சொன்ன போதிலும் தன் 

வீம்புதானே பெரிது அண்ணாவுக்கு . மேலும் , அந்த சண் 
டாளன் என்னை அபகரிக்க நினைத்ததுமன்றி , என் அண் 
ணன் மனதையும் கலைத்திருக்கிறான் . கண்ணன் பெயரைக் 
கூறிய மாத்திரத்தில் அண்ணன் பிடிவாதம் அதிகமாகிறது 

என் அதிர்ஷ்டமது . 
வன : எதற்கும் சேசவன் மீது பாரத்தைப் போட்டு , அவரையே 

நம்பியிரும் . இனி அவர் உதவியினாற்தானாகும் . 


உருக்மணி -கிருஷ்ணன் 


21 


உரு : ஸகீ , அவரால் தான் என்ன முடியுமினி ? உருக்மணி யென்று 

இந்த பாபியிருப்பது கூட அவருக்குத் தெரியாதே ? அவ் 
வா.று , கேட்டிருந்தாலும் , என் மனோ நிலைமையை அவர் 

எங்கனமறிவர் ? 
விஜ : அதென்ன , அப்படிக் கூறுகிறீர்கள் ? அகண்ட பரிபூரண 

நித்யானந்தன் அறியாத விஷயமுமுண்டா ? பரமாத்மா மனங் 

கொண்டால் , ஆகாத காரியமும் இருக்கிறதா ? 
வன : தேவி , இங்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் , அவருக்கு 

நீங்கள் எழுதினால் , அவர் தங்கள் மனோபிப்ராயம் ஈடேறும் 
மார்க்கம் தேடினாலும் தேடுவார் . 


உரு : ஸகீ , நீ சொன்ன யோசனையே நானும் கருதினேன் . ஆனால் 

ஓர் அன்னிய ஸ்த்ரீ கடித மெழுதுவதைப் பார்த்து , என் 
காதலர் என்ன நினைப்பாரோ , என்று பதறுகிறது என் 

நெஞ்சம் . 
விஜ : அம்மணீ, அந்தக் கவலை தங்களுக்குச் சிறிதும் வேண்டாம் . 

தனது சாணாரவிந்தத்தைப் போற்றிய யாவரையும் கேசவன் 
கைவிடார் . அன்போடு கேட்பவருக்கு , இல்லையென்று 

மறுக்க அவராலியலாது . 
வன : ஏண்டீ , கடிதத்தை எழுதி விட்டால் போதுமா ? அதை 

எடுத்துச் செல்வதற்கு ஒருவர் வேண்டாமா ? 
விஜ : அதுதான் என் கவலையும் , பார்ப்போம் . யாராவது ஆபத் 

துணையாகக் கிடைப்பார் ? இல்லையேல் நானே எடுத்துச் 

செல்கிறேன் . 
உரு : நீயா ! வெகு நன்று . துவாரகை யெங்கே , நாமெங்கே ? 

(படத்தைப் பார்த்து , ) ஏ கண்மணீ , என் மணவாளா, ஒவ் 
வொரு ஆலோசனைக்கும் இவ்விதம் இடையூறுகள் நேர்ந்து 
கொண்டே வருகின்றனவே. கண்ணா, உனக்கு என்னைப் 
பிடிக்க வில்லையா ? இல்லை , என் மனோ திடத்தைப் பரி 
சோதிக்கின்றனையா ? போதுமிந்த சோதனை . 

தாளேன் 


22 


உருக்மணி- கிருஷ்ணன் 


என்னை 


இத்துயரம் . பிராணபதே, தங்களுக்கு ஓர் கடிதம் அனுப்ப 
லாமா ? அதை யெடுத்துச் செல்ல யார் இருக்கிறார்கள் ? 
நீர் தான் எனக்கோர் உபாயம் காட்ட வேண்டும் . 
நீர் வெறுத்தாலும் , உம் பாதத்தை விடுவதில்லை - ஆதரியும் . 

( பகவத் நாமதேயம் பாடுகிறாள் . பல்லவி முடிந் 
ததும் எதிர் தொனியாக உள்ளிருந்து அதே 
பல்லவி கேட்கிறது . எல்லோரும் திகைத்து 

நிற்கின்றனர் . ) 
உரு : உத்தவர் ! உத்தவர் !! அடி வனஜம் அழைத்து வாடீ . 

( வனஜம் சென்று உத்தவரை அழைத்து வரு 
கிறாள் . உத்தவர் பாடிய வண்ணம் 

கிறார் . ) 
உரு : பகவன் வரவேண்டும் . 

( நமஸ்கரிக்கிறாள் .) 
விஜ : ஸ்வாமி , எது இத்தருணத்தில் வந்தது ? ஏதேனும் விசேஷ 

முண்டா ? 


உத் : தாயே , நானின்னும் சிலதினங்களுக்கு இங்கு வரமுடியாது . 

அதைத் தெரிவித்து விடைபெற்றுச் செல்லவே வந்தேன் . 
உரு : 

என்ன ! நீங்களும் ஊரை விட்டுப் போகிறீர்களா ? 


உத் : ஆம் , ஓர் முக்கியமான விஷயத்தின் பொருட்டு , நான் துவா 

ரகைக்குப் போக நிச்சயத்திருக்கிறேன் . 
உரு : என்ன , என்ன ? துவாரகைக்கா ! ( படத்தைப் பார்த்து ,) 

கண்ணே , இதுவுமுன் கருணையா !! 
விஜ : ஸ்வாமி , விசேஷமென்ன ? 
உத் : இதையும் தாங்கள் கேட்க வேண்டுமா ? தாயே , கொலு 

மண்டபத்திற் நடந்த எல்லா விஷயங்களையும் அறிந்தேன் . 
மனம் துடித்தேன் . வேறு கதி காணாது , என் மனோ 
ரதத்தைத் தீர்த்துக்கொள்ள நான் துவாரகைக்குச் செல்ல 


நாம் தபோவன 


வாசக 
சாலை 


உருக்மணி - கிருஷ்ணன் 
நிச்சயம் செய்திருக்கிறேன் . கேசவனைக் கண்டு தங்களுக் 
குதவியாக , அவரை அழைத்து வா தீர்மானித்து விட்டேன் . 


உரு : (சந்தோஷத்துடனும் , பிரேமையுடனும் ,) 

கனவா !! 


வாஸ்தவமா ! 


உத் : கண்ணனை வேண்டினோர் கைவிடப்படார் . 
உரு : ஸ்வாமீ , துவாரகைக்குச் சென்றால் நான் அவருக்கோர் லிகி 

தம் தருகிறேன் . எடுத்துச் செல்வீரா ? 


உத் : கரும்பு தின்னவும் கூலியா ? தாயே , நானே தங்களிடம் ஓர் 

லிகிதம் வாங்கிச் செல்ல வேண்டு மென்கிற கருத்துடன் தான் 
வந்தேன் . என் இச்சையும் , தங்கள் உத்திரவும் ஒன்றாயின . 


என் பாக்யமே , பாக்யம் . ( படத்திற்கு முழந்தாளிட்டு , ) 
அண்டினோற்கு அபயம் கொடுத்து , ஆபத்தினின்றும் காக் 
கும் கருணாநிதே ! உன் ஆளுகைக்குட்பட்ட எண்ணிழந்த உல 
கங்களில் ஒரு துளியாய் , ஒரு மூலையில் ஒட்டிக் கதறும் இந்த 
துரும்பினிடமும் இவ்வளவு கருணையா !! ஜகன்னாத , நீர்தான் 
என் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் . உம்மையே 
கதியென்றடைந்தேன் . ஆனால் 


தன்மே பவான் கலு வருதஹ பதிரங்க ஜாயாம் 
ஆத்மார்பி தஸ்ச பவதோ அத்ர விபோ விதேஹி 
மா வீரபாகம்பிமர்சது சைத்ய ஆராத் 
கோமாயுவன் மருக பதேற்பலி மம்புஜாக்ஷ || 


( பாடிச் சரணமடைகிறாள் . திரை விழுகிறது . ) 


तन्मे भवान्फलु वृतः पतिरङ्ग जायामात्मार्पितश्च भवतोऽत्र विभो विधेहि । 
मा वीरभागमभिमशतु चैद्य आराङ्गोमायुवन्मृगपतेबैलिमम्बुजाक्ष । 


24 


உருக்மணி - கிருஷ்ணன் 


காட்சி 8 . 


துவாரகையில் , கிருஷ்ணனுடைய சயனக்கிரஹம் . மங்கிய வெளிச் 
சத்தில் , மெல்லிய திரைகள் மூடிய மஞ்சத்தில் , பகவான் சயனித்திருக்கிறார் . 
இரண்டு மாதர்கள் மெதுவாக வந்து , உதய ராகம் பாடி , நமஸ்கரித்து , 
திரைகளை ஒதுக்கிச் செல்கின்றனர் . காலை சூர்யனின் வெளிச்சம் அதிக 
ரிக்க , கண்ணன் மெதுவாய் எழுந்து , யோசனையுடன் சிரித்து , ) 


சகல 


கிரு : நான் தினம் உறங்குவதாய் , அவர்கள் சருத்து . 

என்ன 
விந்தை ! காலசக்ரத்தின் செயல்களை . என்னவென்று 
சொல்வேன் . காமக்ரோதர ஹிதனாய் சகலத்தையும் துறந்த 
எனக்கும் , கர்ம பாச பந்தங்கள் ஏற்பட்டனவன்றோ ! ஏ, 
மதனா ! நீ தான் உண்மையான வாழ்க்கைத் துணை . உன்னால் 

ஸ்திரீகளும் தேவதைகளுக்குச் சமானமாகிறார்கள் . 
மன்மத பாணங்களால் அடிபட்ட நான் , சக்கரவாகப் பணி 
யைப்போல் சரீரம் நொந்து , அனல் காற்றால் வாடும் புஷ் 
பத்தைப்போல் 

வாடலானேனல்லவா ? மான் விழியாள் 
பீஷ்ம குமாரியின் குணங்களால் என் மனமானது கட்டுண்டு 
அசைவற்றிருக்கிறதே ! சத்குண முடையவள் , நற்செய்கை 
களையே புரிபவள் ; எப்பொழுதும் எக்காரியத்திலும் மற்ற 
வர்கள் 

நன்மையையே நாடுபவள் ; என் மனதிற்கேற்ற , 
குணங்களுடைய , இவளை நான் விவாஹம் செய்து சொள்வதே 
முறை . (சிந்தித்த வண்ணம் மஞ்சத்திலுட்காருகிறார் .) 

( தாருகன் வருகிறான் . ) 
தாரு : ( தனி ) ஓ ! ஹோ !! தேவரும் இன்று ஏதோ மயங்கினவர் 

போல் காணப்படுகிறார் . சரி சரி , தெரிந்தது . ( வெளி ) 
தேவா , நமஸ்காரம் . 


சகா , வா . 


தாரு : ஐய்யனே , ஏது வெகு ஆலோசனையில் இருக்கிறாற் போலி 

ருக்கிறதே ? 


உருக்மணி -கிருஷ்ணன் 


25 


கிரு : அப்படி ஒன்றுமில்லையே . ( எழுந்திருக்க , தாருகன் அவரைச் 

சீர் திருத்தி ஆபரணங்களைச் சூட்டிக்கொண்டே ,) 
தாரு : எனக்கெல்லாம் தெரியும் , தாங்கள் என்ன யோசித்துக் 

கொண்டிருக்கிறீர்களென்று சொல்லவா ? 


கிரு : 


சொல் பார்ப்போம் ? 


தாரு : அன்று - நாரதர் கூறியது - கல்யாணம் - வாஸ்தவமா ? 


கிரு : ( ஆடைகளை அணிந்து கொண்டே , ) சீ , உனக்கு வேலை 

யில்லை, எப்பொழுதும் பரிஹாஸம்தான் . 


- தாருகனை உற்றுப் பார்க்கிறார் . இருவர் கண் 
களும் சந்திக்க , சிரித்து அருகில் வந்து , 
தோளில் கையைப் போட்டு , ) 


தாருகா , நீ சொல்வது நிஜந்தான் . நடையில் அன்னத்தை 
யும் , அகண்ட கண்களில் சாரஸத்தையும் , குரலில் குயிலையும் , 
நிறத்தில் ஸ்வர்ணத்தையும் , மந்தஹாஸத்தில் புஷ்பத்தையும் , 
மதியில் நாமகளையும் , ஒத்த மெல்லியாள் , உருக்மணியை 

நாடி என் மனம் சஞ்சலமடைகிறது . என் செய்வேன் ? 
தாரு : இதற்காகவா கவலை ? சந்தோஷமல்லவா படவேண்டும் . 
கிரு : 

தாருகா , நான் நேற்று ஓர் கனவு கண்டேன் . நானுறங்கும் 
பொழுது என் கனவில் , அந்த பீஷ்ம குமாரி , தன்கையிலோர் 
தாமரைப் புஷ்பத்துடன் தோன்றி , விளையாட்டிற்காக, அப் 
புஷ்பத்தினால் என்னை அடிக்க முன்வந்தாள் . 
லோடு எதிர் சென்றேன் . அவள் கலகல வென்று சிரித்து , 
பூவை பெறிந்தாள் . 

நான் அதைப் பிடிக்க , அது ஓர் ஒலை 
யாக மாறிற்று . அதில் எழுதி யிருப்பதைப் படிக்க முயன் 

றேன் . உடனே கனவு கலைந்து விழித்துக் கொண்டேன் . 
தாரு : ஹே ! லீலா வினோதா ! மாயா ஜாலத்தைக் கற்ற தங்களுக்கு 

மோர் மாயா ஜாலமா ? மஹா யோகிகளுக்கும் , மதியைக் 
கொடுக்கும் தங்களுக்கும் , மதி மயக்கமா ? 

4 


நான் ஆவ 


26 


உருக்மணி -கிருஷ்ணன் 


கிரு : 


ஸ்வப்பனத்தில் கண்ட அந்த மாதின் அழகை நான் என்ன 
வென்று உரைப்பேன் ? பிரம்மன் அவளைப் படைக்க அதிக 
முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் . அநேக நாட் 
கள் வரை ஆலோசித்து , சாதாரண மண்ணினின்றும் இவளைச் 
செய்யலாகாதென்று , தன் பீடமாகிய தாமரையினின்றும் ஓர் 
இதழை எடுத்து , கன்னிகையாக அமைத்திருக்க வேண்டும் . 
இவளை நினைக்க நினைக்க , என் மனம் ஆசை அடைகிறது . 


( பலராமன் வருகிறான் . ) 


பல : (கிருஷ்ணன் வரவேற்க ,) கிருஷ்ணா, உன்னை ஓர் முக்கிய விஷ 

யம் கேட்க வேண்டும் . நீ பீஷ்ம குமாரியின் மீது காதல் 
கொண்டிருப்பதை, என் என்னிடம் கூட கூறவில்லை ? நா 
னின்று தான் அறிந்தேன் , தாருகனிடமிருந்து . 


பல : 


கிரு : தாருகா ! 
தாரு : ப்ரபோ . ( கைகட்டி நிற்கிறான் . ) 
என்ன ? 

அவனுரைத்தது வாஸ்தவமா ? உன்னைப் பார்த் 
தாலும் சந்தேகமாயிருக்கிறது . எந்த இக்கட்டு நேர்ந்தாலும் , 
மனம் கலங்காத நீ , இப்பொழுது சரியாக உண்பது மில்லை, 
உறங்குவதுமில்லை . 

என்னேரமும் யோசனையிலாழ்ந்திருக் 
கிறாய் . 


கிரு : 


பல : 


அண்ணா, என் மனம் ஏதோ ஒருவாறு கலங்குகிறது . 
என்னிடம் முன்பே ஏன் கூறவில்லை ? வெட்கப் பட்டனையா ? 
அல்லது , பெண்ணைக் கொடுப்பார்களோ வென்ற சந்தேகமா ? 
( கிருஷ்ணனின் தோளைத்தட்டி ) என் 

என் சகோதரனுக்கும் 
பெண்ணைக் கொடேனென்று சொல்பவனுமுண்டா ? 

உன் 
வதனத்தைக் கண்டாலே யாவரும் 

ஆசை கொள்வாரே , 
இனிக் கவலையையொழி . நான் விதர்ப்ப தேசத்திற்கு தூதர் 
களை யனுப்பி , விவாஹம் நிச்சயம் செய்கிறேன் . 


( ஓர் தூதன் வருகிறான் . ) 


உருக்மணி -கிருஷ்ணன் 


27 


பல : 


என்ன விசேஷம் ? 


பல : 


பல : 


தூத : சேதி தேசத்திலிருந்து வந்த ஓர் தூதன் , இந்த லக்கினப் 

பத்திரிகையைக் கொடுத்துச் சென்றான் . ( பத்திரிகையைக் 

கொடுக்கிறான் . ) 
பல : சரி போ . 

( தூதன் போகிறான் . ] 
( பத்திரிகையைப் பிரித்துப்படித்து , ) என்ன என்ன ? 

அவள் 
சகோதானே இதற்குடன் பட்டானா ? 
கிரு : அண்ணா, என்ன விசேஷம் ? 

( கோபத்துடன் , ) இதோ பார் சமாசாரம் . 
கிரு : (பத்திரிகையை வாங்கிப் படித்து , ) ஏ சிசுபாலா, போரில் தான் 

எனக்கு எதிரியாக வந்தாயென்றால் , காதல் விஷயத்திலுமா 
எனக்குப் போட்டியாய் வரவேண்டும் ? 
என்ன ? என்ன ? மூடனும் , மூர்க்கனுமான அந்த சிசு 
பாலனுக்கா, நீ காதல் கொண்ட மங்கையை நிச்சயம் செய் 

திருக்கிறார்கள் ? 
கிரு : ஆம் . கைக்கெட்டிய பொருள் வாய்க்கெட்டவில்லை ! 

[ வருந்துகிறார் . ) 
கிருஷ்ணா, நீ வருந்துவது நான் பார்த்திருப்பதா ? யாரங்கே ? 
தாருகா , நீ உடனே 

நீ உடனே சென்று அரைநாழிகைக்குள் நமது 
சைன்யங்களை யெல்லாம் ஆயுதபாணிகளாக , அரண்மனை 
யெதிரில் வந்து சேரும்படி கட்டளையிட்டேனென்று சொல் . 
உடனே விதர்ப்ப தேசம் நோக்கிப் போருக்குப் புறப்பட சித் 
தமாயிருக்கட்டும் . 

( தாருகன் போகிறான் . ) 
கிருஷ்ணா, கவலையொழி . நானே இதோ சென்று அப்பூங் 
கொடியாளை , உன் பாதத்திற் கொண்டு வந்து சேர்க்கிறேன் 
பார் . 


பல : 


28 


உருக்மணி - கிருஷ்ணன் 


கிரு : அண்ணா. தாங்கள் கூறுவது சரியே . ஆயினும் , நாம் முத 

லில் அந்த மங்கையின் மனதை அறிந்தல்லவா நடக்க வேண் 
டும் ? அவளிஷ்டத்திற்கு விரோதமாக , அவளை அபகரித்து 
மணப்பதில் என் மனம் ஒப்பவில்லை. 


பல : 


ஆனால் என்ன செய்யலாமிப்போது ? 


கிரு : 


நாம் முதலில் உருக்மணியின் அபிப்ராயத்தை அறிய வேண் 
டும் . அவளிஷ்டத்திற்கு விரோதமாக ஏற்பாடுகளைச் செய் 
திருப்பதாகத் தெரியவந்தால் , பிறகு நடக்க வேண்டிய காரியம் 
ஒன்றும் பிரமாத மில்லை . இந்த சைன்யங்களெல்லா 
மெதற்கு ? கோழி அடிக்கக் குறுந்தடியா ? தாங்கள் ஒருவரே 
போதாதா ? 


பல : 


ஆனால் , அந்த மங்கையின் மனதை எப்படி அறிவது ? 


கிரு : அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் ? 


[ தாருகன் வருகிறான் . ) 


தாரு : பிரபோ, விதர்ப்ப தேசத்தினின்றும் யாரோ ஒரு பிராமணர் 

அதிவேகமாய்த் தங்களைக்காண , ஓர் கடிதத்துடன் வந்திருக் 
கிறார் . 


கிரு : 


என்னையா ? என்ன கடிதம் ? 


தாரு : அது வெகு அந்தரங்கமான விஷயமென்றும் , நேரில் 

தங் 
களிடம் கொடுக்க வேண்டுமென்றும் கூறினார் . 
கிரு : வாச்சொல் .. 


( தாருகன் சென்று , உத்தவரை அழைத்து 

வருகிறான் . ) 
பிராமணோத்தமரே , நமஸ்கரிக்கிறேன் . வரவேண்டும் . தாங்கள் 
ஏதோ எனக்கொரு நிருபம் கொண்டு வந்திருப்பதாய் 
அறிந்தேன் . 


உருக்மணி -கிருஷ்ணன் 


29 


உத் : ஹே ! கோபாலா , ஆம் . விதர்ப்ப தேசத்து இராஜகுமாரி 

தங்களிடம் இந்தக் கடிதத்தைக் கொடுத்து, தங்களுக்கிதனால் 
மனமிரங்கினதும் , கையோடு அழைத்து வரக் கட்டளை யிட்டு 
இருக்கிறார் . அந்த மங்கையற்கரசியின் உயிரையும் , இக் 
கடிதத்துடன் தங்கள் கையில் ஒப்புவித்து விட்டேன் . 


( ஓலையைக் கொடுத்து நமஸ்கரிக்கிறார் . ) 


கிரு : ( கடிதத்தைப் படித்து , ஆனந்தமடைந்து , தயங்கித்தயங்கி , 

அதை பலராமனிடம் கொடுக்க , பலராமனும் படிக்கிறான் . ) 


பல : 


இதோ பார் . 

இதை விட உனக்கு என்ன வேண்டும் ? 
அதுவும் இந்த ஐந்தாவது காவ்யத்தைப் பார்த்தாயா ? 


ச்வோபாவினி த்வமஜிதோத்வஹனே விதர்பான் 
குப்தஹ ஸமேத்ய ப்ருதனாபதிபிஹி பரீதஹ 
நீர்மத்ய செய்த்யமகதேந்த்ரபலம் ப்ரஸஹ்ய 
மாம் ராக்ஷஸேன விதினோத்வஹ வீர்யசுல்காம் || 
கிருஷ்ணா உடனே புறப்படுவோம் . பிராமணோத்தமரே 
சற்று சிரமப் பரிகாரம் செய்து கொண்டு வருகிறீர்களா ? 


உத் : பூஜித , எனக்கு சிரமப் பரிகாரமும் வேண்டி 

வேண்டியதில்லை , 
ஆஹாரமும் வேண்டேன் . 

தங்களுடைய வரவையே ஆவ 
லுடன் எதிர் பார்த்து , உயிர் தத்தளித்துக் கொண்டிருக்கும், 
என் மாதாவைத் தேறுதல் கூறிய பிறகே, மற்ற விஷயங்களை 
கவனிப்பேன் . 


கிரு : புண்யசீலரே , மெச்சினேன் உம் தயாள குணத்தை . எங்க 

ளிருவர் உயிரையும் காப்பாற்றி , இவ்வளவு பேருபகாரம் 
செய்த தங்களை எவ்விதம் புகழ்வேன் ? 


श्वोभाविनि त्वमजितोद्वहने विदर्भान् गुप्तः समेत्य पृतनापतिभिः परीतः । 
निर्मत्य चैद्यमगवेन्द्रबलं प्रसह्य मां राक्षसेन विधिनोद्वह वीर्यशुल्काम् ॥ 


30 

உருக்மணி - கிருஷ்ணன் 
உத் : பகவான் , ( அருகில் வர , கிருஷ்ணபலராமன் மந்தஹாஸத் 

துடன் ஸ்வரூபத்தில் நிற்க , அதைக்கண்டு பிரமித்து , ஞானம் 
உதித்து , வலம்வந்து பாடுகிறார் .) ஹா ஹா , 


* ( பாட்டு ) 


தீராதி தீரனென தேவர்களைப் போலிவர்கள் 
மாறாத நாமமுயர் ராமனென கிருஷ்ணனென 
தேயாத காந்தியொளி வீசப் பிரகாசமுடன் 

கண்டேன் யான் . 


r ராப்திசேஷனும் அவர் சயன மாயவனும் 
சதா பாதாரவிந்தமே தொழுமம் மாதுவின்றி 
ஏகாந்தமாயிவர்கள் பூவுலகில் வந்தனரோ 


அறியேனே . 


அனாதையாயெனது தேவியாரை தாரணியில் 
தாயாகப் பாவித்ததில் தேறுதலடைந்த எந்தன் 
சாயாதப் பாக்யவசத்தாலெந்தன் பிதாவினையும் 


கண்டேனே . 


தேவாதிதேவாயிந்த ஏழையின் விருப்பமிதே 
மாதா பிதா இவரை ஏககால மாகக்கண்டு 
பாதார விந்தமே சதாத் தொழுது முக்தி பெற 


அருள்வீரே . 


( ஆனந்த மடைந்து ஸாஷ்டாங்கமாக நமஸ் 
காரம் செய்கிறார் . தாருகன் மெய்மறந்து 
நிற்கிறான் . திரைமெதுவாக விழுகிறது .) 


* [ இப்பாட்டை " வங்கார மார்பிலணி என்னும் திருப்புகழ் மெட்டிற் 

பாடவும் . ) 


உருக்மணி - கிருஷ்ணன் 


31 


காட்சி 9 . 


( விதர்ப்பத்திலோர் வீதி . மூன்று போர் வீரர்கள் வருகின்றனர் . ) 
மு . போ : அடே , ஜாக்கிரதை . யாராவது கிருஷ்ணன் ஆசாமி 

போல தோணினா, அப்படியே புடிச்சுக்கோ . ஒருவேளே 

அந்தப்பயல்கள் கலகம் பண்ணினாலும் பண்ணுவா . 
போ : போடா , ஒண்ணா ! ரெண்டா ! விதர்ப்பம் , சேதி தேசம் , 

மகதேந்திரம் , இந்த மூணு தேசத்துச் சேனைகளாக்கும் வந் 

திருக்கு . அசைக்கமுடியாது , ஒண்ணும் . 
மு . போ : அடே மகதேந்திர தேசத்துச் சேனைகள் ஏண்டா வந்தா ? 
மு . போ : எல்லாம் முன் ஜாக்கிரதையடா . நம்ப ஊரிலே , அவ்வளவு 

ஒத்துமே யில்லேபார் . ஒருவேளை விதர்ப்பத்திலேயே கல 
கம் உண்டாச்சு ; இல்லே , துவாரகைச் சேனைகளோடே நம்ப 
ஆசாமிகள் சேந்துட்டா , என்ன 

சேய்யரது ? எதுக்கும் 
கையிலே இருக்கட்டும்னுதான் , நம்மசின்ன ராஜா அவாளை 
யும் வரச் சொன்னது . 


இ.போ : இப்படியிருந்துமா நீ பயப்படரே ? 


மு . போ : பயமில்லே 

டா . 


ஒரு எச்சரிக்கே . 


மூ . போ : அடே , அதோ சின்னராஜாவே வராரு பாரு , 


( உருக்மி வருகிறான் . ) 


உரு : போர்வீரர்களே , ஏதானும் விசேஷமுண்டா ? 


மு . போ : இதுவரை ஒண்ணு மில்லே சாமி . ஒருகாக்காக் கூட கத் 

தலே . 


உரு : சரி , இன்னும் கொஞ்சநாழிகைக்குள் , கலியாணப்பெண் 

அரண்மனை பூஜைகளை முடித்துக் கொண்டு , காத்யாயினி 
கோவிலுக்குப் போவாள் . அதுவரை அவளைப் பாதுகாக்க 


32 


உருக்மணி- கிருஷ்ணன் 


வேண்டும் . கோவிலிற் பெண்களைத் தவிர , யாரையும் விடா 
தீர் . வெளியிலிருந்து பத்திரமாய்ப் பாதுகாக்க வேண்டும் . 
தெரியுமா ? 


இ.போ : அப்படியே , பிரபோ . 


உரு : சம்பந்திகள் அரண்மனையில் வேண்டிய காவல்கள் இருக்கின் 


றனவா ? 


மு . போ : வேண்டிய பேர் இருக்கா . அவா சேனைகளு மிருக்கா . எல் 

லாரும் ஆயுதபாணிகளா சித்தமாயிருக்கா. 
உரு : ( சிரித்து ,) இனி என்ன செய்வான் பார்ப்பேன் - கோபாலன் ! 

அந்த இடையன் ! அவன் கர்வத்தை அடக்கி , அவமானப் படுத் 
தும் பொருட்டே , உருக்மணிக்கு இந்த வரன் நிச்சயம் செய் 
தேன் . தந்தையாருக்கு மட்டும் ஏனோ இந்த புத்தியீனம் ? 
எல்லாம் வயதின் கோளாறுகள் . அடே , ஜாக்கிறதை . 


( போகிறான் .) 


மு . போ : வாங்கடா போலாம் . 

பட்டூடுவா . 


சின்னராணி கோவிலுக்குப் புறப் 


( போகின்றனர் .) 


காட்சி 10 . 


[ அரண்மனையில் உருக்மணி பிருந்தாவன பூஜை செய்கிறாள் . வனஜ 
மும் , விஜயாவும் அவளருகில் நின்றுகொண்டு உதவு கின்றனர் .) 
உரு : அடி வனஜம் , இனி அரைக்கணமும் உயிர் தரித்திருக்க மன 

மில்லை . என் துயரம் சகிக்க முடியவில்லை . நமனுடைய முகத் 

தைப்பார்க்கக்காலம் கிட்டி விட்டது போலிருக்கிறது. 
வன : அம்மணி , ஏன் அடிக் கொருதரம் விசனப் படுகிறீர்கள் ? 

யாவும் சுபமாகவே முடியுமென்று முந்தியே கூறியிருக்கி 
றேனே , வருத்தத்தை மறந்து அம்மனை பூஜியுங்கள் . 


உருக்மணி- கிருஷ்ணன் 


33 


உரு : (பூஜை செய்து கொண்டே , ) ஆம் , சந்திர சேகரனின் மனைவி 

யாகிய , பார்வதி பிராட்டியார் தான் என்னை ஆதரிக்கவேண் 
டும் . அம்மணி , தாயே , பகவதீ , நான் தங்களுக்கின்று செய் 
வது கடைசி 

ஆராதனையோ ? 
விஜ : அம்மணி , வீணாக மனதைப்புண் படுத்திக் கொள்ள வேண் 

டாம் . போன பிராமணர் இன்னும் திரும்பி வரவில்லை . 
தாமதத்தைப்பார்த்தால் , காரியம் கைகூடி விட்ட தென்றே 

தோன்றுகிறது . 
உரு : இல்லையடீ . ஒருவேளை என் பிரிய நாயகன் அவர் கண்களில் 

தென்படாமல் இருந்திருப்பாரோ ? ஐயோ ! என் நாயகனை 
அடைவேனென்ற எண்ணத்தினால் , ஒவ்வொரு நிமிஷமும் 
ஒவ்வொரு யுகமாகத்தோன்றியும் பொறுத்து வந்தேனடீ ! 
முஹூர்த்த காலமும் நெருங்கிவிட்டதே ! என் தைரியமும் 

கைவிடுகிறதே , என்ன செய்வேன் ! 
வன : ( ஓர் புறமாக , ) கண்ணன் இன்னும் வாக்காணோம் . அவ 

ரைத்தேடிப் போனவரும் திரும்பி வரவில்லையே . 
உரு : இனி நான் அவரை இப்பிறப்பில் அடைவேனென்கிற ஆசை 

யை விட்டு விட்டேன் . இனி உயிர் தரித்திருப்பதில் பிர 
யோஜனமில்லை . நாதா , உங்களை அடைய முடியாத பாபி , 
மறுபிறப்பிலாவது அடை வேனா ? 
யஸ்யாங்க்ரி பங்கஜ ரஜஹ ஸ்னபனம் மஹாந்தோ 
வாஞ்சன் த்யுமா பதிரிவாத்மதமோ பஹத்யை 
யாஹ்யம் புஜாக்ஷ ந லபேய பவத் ப்ரஸாதம் 
ஜஹ்யாம ஸுன்வரத க்ருசான் சதஜன்மபிஹி ஸ்யாத் 
ஈச்வரி , மறுபிறப்பிலேனும் அந்த புருஷோத்தமனுடைய பாத 
கமலங்களுக்குப் பணிவிடை புரியும் பாக்கியம் பெறுமாறு 

அனுக்கிரஹம் செய்ய வேண்டும் . 
यस्याङ्ग्रिपङ्कजरजः स्नपनं महान्तो वाञ्छन्त्युमापतिरिवात्मतमोपहत्य 
| 
यमुम्बुजाक्ष न लभेय भवत्प्रसादं जह्यामसून्व्रतकृशान् शतजन्मभिः स्यात् ।। 

5 


34 

உருக்மணி - கிருஷ்ணன் 
விஜ : அம்மணி , நாம் கௌரிவிலாசத்திற்குச் செல்லும் சமயம் வந்து 

விட்டது , 


உரு : ஸகீ , நான் இறப்பதற்கு அஞ்ச வில்லையடீ ஆயினும் , இறக் 

குமுன் ஒரு முறை யேனும் அவர் வதனாம்போருகத்தைத் 
தரிசித்து , என் சோகத்தைத் தேற்றிக்கொள்வேனாகில் பிறகு 
எதுவும் வேண்டேன் . ஹே , தயாளா ! என்னைப்போல் , மன் 
மத தாபத்தால் நொந்த , ராதை முதலிய இடைச் சேரியி 
லுள்ள கோபஸ்திரீகளுக்குக் கருணை புரிந்துவந்த தங்களுக்கு 
வேறொரு கதியுமில்லாத , அனாதை , என்னிட மேனோ இந்த 
பராமுகம் ? சிறுவயது முதல் தங்களையே அண்டி சர 
ணாகதி அடைந்தவள் , என்று அறியீரா ? இத்தருணம் இந்த 
பாபியை நீங்களும் ைவிட்டால் வேறுயார் எனக்குத்துணை , 


நாதா ? 


வன : ஐயோ ! இதில் என்ன விபரீதங்கள் நேருமோ ? அம்மணி , 

உம்மைப் போன்ற புண்ணியவதிகளுக்கும் துயரம் வருகி 
றதே ? 


விஜ : அதோ இளவரசரே வருகிறார் அம்மணி . 


( உருக்மி வருகிறான் . ) 


உ - மி : உருக்மணி , விவாஹத்திற்கு முஹுர்த்தகாலம் நெருங்கி விட் 

டது . சிசுபாலன் , முதலியோர் வந்து விட்டார்கள் . காத் 
யாயினி தேவி ஆலயத்திற்குப் புறப்பட எல்லாம் சித்தமாயி 
ருக்கிறதா ? 


உ - ணி : அண்ணா, இன்னும் ஏனோ என்னை வருத்துகிறீர் ? இதினின் 

றும் தப்ப வழியில்லையா ? 


உ - மி : உருக்மணி , ஏது மறுபடியும் பழய கதையையே ஆரம் 

பித்தாயே ? முஹூர்த்த மெல்லாம் நிச்சயமாகி விட்டது . 
இனி எங்கள் சொல் மீறி நடக்கலாமா ? 


உருக்மணி - கிருஷ்ணன் 


35 


உ - ணி : அண்ணா, என் இஷ்டத்திற்கும் , சுகத்திற்கும் மாறாக வானை 

நிச்சயம் செய்தால் அதற்குடன் பட்டுத் தானாக வேண்டுமா ? 


உ- மி : இதெல்லா மென்ன பைத்தியக்காரப் பேச்சு ? நானிப்பொழுது 

நிச்சயித்திருக்கும் வரனுக்கு என்ன குறைவு ? உன்னை சேதி 
தேசத்துக்கரசி யாக்கி , ஆனந்திக்க ஏற்பாடுகள் செய்ய உனக் 
கென்ன 

அழுகை. 


உ - ணி : அண்ணா, என்மனம் ஒருவர் மீது காதலடைந்திருக்க , வேறு 

ஒருவனைக் கணவனாக ஏற்றுக்கொண்டால் , என்கற்பிற்கே 
பங்கமாகவில்லையா ? 


இனி 


உ - மி : சரி . உனக்குப் பைத்தியம் முற்றிவிட்டது . வீண் 

பேச்சு வேண்டாம் . எனக்கு அவமரியாதையா செய்கிறாய் ? 
காதல் கொண்டிருக்கு மோர் கபடனை அடைய வேண்டுமாம் ! 
போதும் உன் புத்தி . நீ இப்பொழுதே சிசுபாலனை மணக்க 
வரவேண்டும் . என்னுடைய கட்டளையை மீறி நடக்க தைரிய 
மிருக்கிறதா பார்ப்போம் . 

காதல் 

பெயரைப்பார் . Sces 


உ - ணி : ( காலில் விழுந்து , ) அண்ணா, வீணாக என்மேல் கோபம் 

வேண்டாம் . என் சுகதுக்கங்கள் தங்களையும் பொருத்த 
தல்லவா ? 


உ - மி : போதும் உன் பிரசங்கம் விடு காலை . என் கட்டளையை 

மீறி நடப்பாயாகில் , இனி ஒரு க்ஷணமும் இந்த இராஜ்யத்தில் 
தங்கலாகாது . இதோ நான் சென்று உன்னை 

ஆலயத்திற் 
கழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்கிறேன் . சித்தமாயிரு . 
( கோபித்துப் போகிறான் . ) 


உ - ணி : ( எழுந்து , தோழியின் தோளிற் சாய்ந்து ) ஸகீ, நான் நாடிய 

நாதனை மட்டும் அடைவேனாகில் , இந்த இராஜ்யங்க ளெல்லா 
மெதற்கு ? என் நாதனுக்கு இன்னும் என்மேல் கருணை 
வரவில்லையே ? ( சாந்த மடைந்து , தீர்மானத்துடன் , ) ஸகீ, 
இனி உருக்மணி யென்று ஓர் பாபி இருந்தாளென்பதை 


36 


உருக்மணி - கிருஷ்ணன் 


மறந்துவிடு . 

இனி நான் என் உயிர்வாழவேண்டும் ? என் 
சொந்த பந்துக்களே பகைவர்களானார்கள் . அறியாவயது 
முதல் காதலித்துவந்த கண்ணனும் கை விட்டார் . 
யோசிப்பதிற் பிரயோசன மில்லை . க்ஷத்திரிய குலத்து மங்கை 
நான் , செய்யும் கடமை ஒன்றே . 


இனி 


விஜ : இதென்ன சங்கடம் ? நாங்கள் என்ன செய்வது ? அம்மா , 

அம்மா , ( அழுகிறாள் ) . 


உ - ணி : ஆயினும் , ஸகீ , ஒரு ப்ரேமை : நான் இறக்குமுன் , ஒரு முறை 

அவரைக் காண்பேனாகில் 
ஹே - ஜகன்னாதா ! ( மனமுடைய நிற்கதியாய்க் கூவுகிறாள் . ) 


யாவது 


- 


நாதா 


நாதா 


- 


[ உள்ளே உத்தவர் குரல் கேட்கிறது . ) 


உத் : வந்தார் 


வந்தார் 


- 


கேசவன் வந்தார் தாயே . 


வன : அம்மணி 


அம்மணி 


அதோ ! அதோ !! 


விய : 


உ - த் - த - வ - ர் ! 


1000 


உ - த் - த - வ - ர் !! 


உ - ணி : ஹா ! எங்கே ? எங்கே ? 


( அதிவேகமாய் உத்தவர் வருகிறார் . ) 


உத் : வந்தார் கண்ணன் . கோபாலன் வந்தார் . தாயே என் தந்தை 

வந்துவிட்டார் . 


விஜ : ஸ்வாமி , கண்ணபிரான் நமது அரசியை மணம்புரிய வந்து 

விட்டாரா ? எங்கே அவர் ? 


உத் : நான் கடிதம் கொடுத்ததுமே , ஒரு க்ஷணமும் தாமதியாது , 

பலராம சகிதம் புறப்பட்டு , அதி வேகமாய் என்னுடன் இந்நக 
ருக்கு வந்துவிட்டார் . இப்பொழுது காத்யாயினி ஆலயத்திற் 
கருகிலுள்ள தோட்டத்திலிருக்கிறார் . 


உருக்மணி - கிருஷ்ணன் 


37 


உ - ணி : பிறகு ? 


உத் : ஆலயத்தினுள் தங்களைக் கண்டு , அழைத்துச் செல்வதாய்த் 

தீர்மானித்து , உங்களை முன் எச்சரிக்கை செய்யவே , என்னை 

அனுப்பினார் . 
உ - ணி : (ஆனந்தக் கண்ணீருடன் , ) ஸ்வாமி , இந்த ஏழையின் பொ 

ருட்டு தாங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்துக் கொண்டு , என் 
னருமைக்காதலரை இங்கு அழைத்துவந்ததற்கு , நாங்கள் 
என்ன கைம்மாறுசெய்வோம் . 


( ஆபரணங்களை எடுத்துப் பார்க்கிறாள் .) 


உத் : தாயே , எப்பொழுதும் உங்கள் அடிபணியுமிந்த ஆண்டிக்கா 

தாங்கள் கைம்மாறு செய்வது ? அந்த ஜகன்னாதனுக்கேற்ற 
லோகநாயகி தாங்களே . தங்களிருவரையும் சதா சேவை 
செய்து முக்தி அடைய வேண்டும் . அதுவே நான் கோரு 


கிறது . 


உ - ணி : ( மகரகண்டியை எடுத்து ) பகவன் , இதோ - இதெனக்கு 

மிகவும் பாரமாயிருக்கிறது . ( தயங்கி , பின்வாங்கி , தனி ) 
வனஜம் , இவர் செய்த உபகாரத்திற்கு , இந்த மகர கண்டி 

எம்மாத்திரமடீ ? 
வன : ( தனி ) ஆமம்மா . அவருக்குப் பிரதியுபகாரஞ் செய்வதென்றால் 

எவ்வளவு மகரகண்டிகள் அளித்தாலும் போதாதே . 


உ -ணி : ஸ்வாமீ , தாங்கள் சற்று முன்பாக " லோகனாயகி " யென்று 

புகழ்ந்த யான் , தங்களுக்குக் கைம்மாறு செய்ய அசக்தளாய் 
இருக்கிறேன் . என்னை மன்னித்து , இதோ என்னாலியன்ற 
இந்த நமஸ்காரத்தைப் பெற்று , என்னை ஆசீர்வதிக்கவேண்டும் . 


( உத்தவரை வலம் வந்து நமஸ்கரிக்கிறாள் . திரை 
விழுகிறது .) 


38 


உருக்மணி-கிருஷ்ணன் 


காட்சி 


11 . 


( விதர்ப்பத்தில் , காத்யாயினி ஆலயத்தினருகிலோர் பாதை . கிருஷ்ண 
னும் , தாருகனும் வருகின் றனர் .) 
கிரு : ( உருக்மணியின் கடிதத்தைப் படித்தவண்ணம், ) சகா , 

என்ன உபாயம் பார்த்தனையா ? என் மனோ நாயகி எழுதி 
யிருப்பதைக்கேள். 


அந்தப் புராந்தர சரீமனிஹத்ய பந்தூம் 
ஸ்த்வாழுத்வஹே கதமிதி ப்ரவதாம்பு பாயம் 
பூர்வேத்யுரஸ்தி மஹதீ குலதேவியாத்ரா 
யஸ்யாம்ப ஹிர்ன வவதூர் கிரிஜா முபேயாத் 


மங்கள தினமின்று , ஓர் உயிர்ச்சேத மில்லாமல் , காரியம் 

கைகூடும் விதம் , என் இன்னுமவர்கள் வரவில்லை ? 
தாரு : தேவா , வரும் சமயமாய் விட்டது . நாம் சற்றுமறைவிலிருப் 

பதே உஜிதம் . 
கிரு அண்ணாவும் வரவில்லை . அப்பொழுதே ஆயுதபாணியாய் 

பின் தொடருவதாய்க் கூறினாரே . நண்பா , அதோ தெரிகி 

றதே அதுதானா காத்யாயினி தேவியின் ஆலயம் ? 
தாரு : ஆமாம் , அதிற் கௌரி விலாசம் " என்னும் மண்டபத்திற் 

தான் மணமகள் பூசை செய்வது வழக்கமாம் . 


கிரு : 


என்ன அழகு ? என்ன காம்பீரம் ? ஸ்வர்ணமிழைத்த சிகரங் 
கள் ஆகாய மார்க்கத்தையே மறைக்கின்றனவே ! அதன் முன் , 
கோபுர வரிசைகள் , சரத்கால மேகங்களைப்போல் ஜ்வலிக் 
கின்றனவே ! 


अन्तः पुरान्तरचरीमनिहत्य बन्धू स्त्वामुद्वहे कथमिति प्रवदाम्युपायम् । 
पूर्वेचुरस्ति महती कुलदेवियात्रा यस्यां बहिर्नववधूर्गिरिजामूपेयात् ।। 


உருக்மணி -கிருஷ்ணன் 


39 


தாரு : உண்மையே , மேலும் கோவில் வாயிலில் , அநேக நாரீ மணி 

கள் தங்கள் கைகளில் தங்கக் காம்புடைய சாமரங்களைப் 

பிடித்து , அன்னப் பறவைகளைப் போல் நடமாடுகிறார்கள் , 
Gamal பார்த்தீர்களா ? 

( உள்ளே யானை மணி ஓசை கேட்கிறது . ) 


கிரு : அதோ யானைக் கழுத்தின் மணியோசை . 

தான் வருகிறார்கள். 


இந்தப் பக்கம் 


[ இருவரும் உற்றுப்பார்க்கின்றனர் .) 


தாரு : பார்த்தீர்களா ! மங்கள ஹாரத்தியுடன் வயோதிக சுமங்கலிக 

ளும் , தீபங்களுடன் பருவ மங்கையர்களும் வருகிறார்கள் . 

போர் வீரர்கள் இருவரிசையாகத் தங்கி வருகிறார்கள் . 
கிரு : நண்பா , நக்ஷத்திரங்களுக் கிடையில் மேகமில்லாச் சந்திரனைப் 

போல் பிரகாசிக்கும் அதுயார் ? ஆம் , அது தான் என்னருமைக் 
காதலியாய் இருக்க வேண்டும் . கண்டக்ஷணத்திலேயே என் 
மனதைக் கொள்ளை கொண்ட ரூபவதி வேறு யாராய் இருக்கக் 
கூடும் ? என்னே இவள் சௌந்தரியம் ! 


(உற்றுப் பார்த்த வண்ணமிருக்க , பின்னால் பல 
ராமனும் , உத்தவரும் வருகின் றனர் . ) 


பல : கிருஷ்ணா என்ன செய்கிறாய் இங்கே ? மறைவிலிருக்க வேண் 

டாமா ? இப்படியா எல்லோர் கண்களிலும் படும்படி நிற்பது ? 
எங்கே உன்னுடன் வந்த தாருகன் ? 

வே 
தாரு : இதோ அரசே . 


பல : 


வாருங்கள் எல்லோரும் . நடக்க வேண்டிய காரியங்களைப் 
பார்ப்போம் . வா கிருஷ்ணா . 


( போகின்றனர் .) 


40 


உருக்மணி - கிருஷ்ணன் 


காட்சி 


12 . 


( காத்யாயினி கோவிலில் , உள் கூடம் . உருக்மணி 
அம்மனை பூஜைசெய்துகொண்டிருக்கிறாள் .) 


உ - ணி : வனஜம் , அரசகுமாரியாய்ப் பிறந்தால் எவ்வளவு கஷ்டம் பார்த் 

தனையா ? ஓர் ஏழைப் பெண்ணாயிருந்தால் , என் மனதிற் 

கேற்ற நாதனை எவ்வளவு எளிதில் அடைந்திருப்பேன் . 
வன : இப்பொழுதென்ன குறை ? உங்களிஷ்டந்தான் சீக்கிரம் நிறை 

வேறப்போகிறதே . (உருக்மணிக்குப் பூவைச்சூட்டுகிறாள் . )) 
உ - ணி : ( மனங் கலங்கி ) அடி தோழி , உங்கள் கைகளால் ஸ்ருங்கார 

மடையும் பாக்கியம் மறுபடியும் எப்பொழுது கிடைக்குமடீ ? 
வன : உருக்மணி , சந்தோஷ தினமின்று . நீ மனம் கலங்கி அழக் 


கூடாது . 


உ - ணி : உங்களைப் பிரிந்து , எப்படியடி சந்தோஷமா யிருப்பேன் ? 

யாரிடம் உங்களை ஒப்புவிப்பது ? 
விஜ : உருக்மணி , நீ யார் கையில் சேரப்போகிறாயோ , அவர் பாதார 

விந்தத்தை நாங்கள் சேரப்போகிறோம் . 


வன : தேவீ , நாங்களும் சீக்கிரம் துவாரகை வந்து , தங்களைச் சேரு 

வோம் . கவலை வேண்டாம் ,. 


உ- ணி : அந்த பாக்கியமும் கிடைக்குமாகில் , பிறகு எனக்கு மனக் 

குறையே யில்லை . ஸகீ , ஏன் இன்னும் அவர் வரவில்லை . 


வன : பார்த்தீர்களா , இதற்குள் அவசரம் . 
உ - ணி : இல்லையடீ . அவர் வரும்வரையில் என் மனோரதம் நிறை 

வேறுமோ என்ற சந்தேகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கி 
றது . 

நான் என் செய்வேன் ? பிராணகாந்தா , தங்களைக் 
காணாது இனி அரை க்ஷணமும் இருக்கமாட்டேன் . ( முழந் 


உருக்மணி - கிருஷ்ணன் 


41 


தாளிட்டு ,) அடியாள் மீது அருள் புரிந்து , என்னை யாட் 
கொண்டு உம்மிடம் அழைத்துச் செல்லுமே . ( கண்மூடித் 
துதிக்கிறாள் ) . 
பூர்த்தேஷ்ட தத்த நியமவரததேவ விப்ரதர் 

வர்ச்சனாதிபிர் அலம் பகவான் பரேசஹா 
ஆராதிதோ யதி கதாக்ரஜ ஏத்ய பாணிம் க்ருஹ்ணாது மே 

ந தமகோஷ ஸுதாதயோன்யே 


( பின்னிருந்து கிருஷ்ணன் தோன்றி , உருக்மணி 
யிடம் வருகிறார் . 

ஸ்ருங்காரத்துடன் 
பார்த்து , ) 


அவளை 


கிரு : 


கண்மணீ . 


[ உருக்மணி கண்விழித்து எழுந்து , ஆசையுடனும் , 
ஆனந்தத்துடனும் , நாணத்துடனும் , உடல் நடுங்க , 
ஒடுங்கி , கடைக்கண் பார்வையுடன் நிற்கிறாள் .) 


விஜ : வனஜம் , வெளியில் என்னடி சப்தம் ? பார்த்துவிட்டு வர 


லாம் வா . 


உ- ணி : என்னைத் தனியே விட்டுச் செல்கிறீர்களா ? 
வன : தனி யென்னடி யம்மா ? உலக நாதன் உன தருகிலிருக்கும் 

போது , உனக்கென்ன பயம் ? ( சிரித்து , வெளியே போகின் 
றனர் . ) 
கண்மணீ, என்னை வேண்டி ஆவலுடனிருந்த நீ என்னைக் கண் 
டதும் பராமுகமாய் நிற்கும் காரணமென்ன ? இதுவரையில் 

நான் தாமதித்து உன்னை தவிக்கவிட்டேனென்ற கோபமா ? 
உ - ணி : நாதா , கருணாசாகரனாகிய உங்கள் மீது நானா கோபிப்பேன் ? 

சூரியனைக் கண்டவுடன் என் கண்கள் கூசின ! தங்களை அடை 


கிரு : 


पूर्तेष्टदत्तनियमव्रतदेव विप्रगुवर्चनादिभिरलं भगवान्परेशः । 
आराधितो यदि गदाग्रज एत्य पाणिं गृह्णातु मे न दमघोषसुतादयोऽन्ये ॥ 


6 


42 


உருக்மணி - கிருஷ்ணன் 


வேனா என்று மனங்கலங்கி யிருந்ததால் இது உண்மையா, 
கனவா என்ற சந்தேகமுதித்தது . 


கிரு : 


உருக்மணீ, உன் ஆக்ஞைப்படியே ராக்ஷஸ முறைப்படி உன்னை 
அபகரித்துச் செல்ல வந்திருக்கிறேன் . இனி அதிக நேரம் 
தாமதிப்பதற்கில்லை. அதோ பலராமண்ணா ரதத்துடன் 
காத்துக்கொண்டிருக்கிறார் . வருவாயா ? 


உ - ணி : ( சிரித்து , ) ராக்ஷஸ விவாஹத்தில் கன்னிகையின் சம்மதத்தை 
யும் பெறுவதுண்டா நாதா 

P 


கிரு : 


சாதாரணமாக இல்லை . ஆனால் இது , நாமிருவரும் ஏகோ 
பித்து , ஏற்படுத்திக் கொண்ட ராக்ஷஸ விவாஹ மல்லவா ? 
இதன் முறையே வேறு . 


[ அன்புடன் உருக்மணியை அழைத்துச் செல்கிறார் . 
மெதுவாகத் திரை விழுகிறது .) 


காட்சி 


13 . 


( விதர்ப்பத்தில் , அரண்மனையிலோர் அறை . உருக்மியும் , பீஷ்மராஜ 
னும் பேசியவண்ண மிருக்கின்றனர் . ) 


உ - மி : அண்ணா, நாழிகையாயிற்று , புறப்படுங்கள் . 

மணமகள் 
கௌரி பூஜையை முடித்துக்கொண்டு சீக்கிரம் வந்து விடுவாள். 
பீஷ் : நான் வந்து தானாகவேண்டுமா ? எனக்கோ வயதாகி விட்டது . 

மனதும் சரியில்லை . 


உ - ணி : நன்றாயிருக்கிறது நீங்கள் சொல்வது . சிசுபாலன் , மாமன் 

எங்கே யென்று கேட்டால் என்ன கூறுவது ? அண்ணா , தாம 
தம் செய்யாமல் வாருங்கள் . 

( வெளியில் ஆரவாரம் கேட்கிறது . ) 


உருக்மணி -கிருஷ்ணன் 


43 


உ - மி : இதென்ன யுத்த பேரிகை முழங்குகிறதே அப்பேர்ப்பட்ட 
பேராபத்து என்ன நேர்ந்திருக்கக் கூடும் . 

[ மூன்று போர்வீரர்கள் வருகின்றனர் . ) 
மு - போ : அரசே ! 


உ - மி : 


என்னடா யிது ? என்ன விசேஷம் ? 


இ - போ : என்ன சொல்ரது ? சொல்ரதுக்கும் வாய் வரலே . 
உ - மி : அடேய் , சீக்கிரம் சொல் . என் ஓடி வந்தீர்கள் ? 
இ - போ : அடே நீ சொல்லு . நீ தான் சரியா சொல்லுவே. 
மு - போ : ராஜா , எடுத்துக்கினு பூட்டாங்கோ ராஜா , நம்ம - நம்ம 

சின்ன சின்ன ராணியே . 


உ - மி : என்ன ? உருக்மணியையா ? யாரடா எடுத்துச் சென்றது ? 

[ முதல் போர்வீரன் தோளைப்பிடித்து உலுக்குகிறான் . ) 
மு - போ : ( பயந்து , ) கிருஷ்ணன் , ப்ரபோ ! கோவிலுக்குள்ளே ராணி 

போனாளா- அங்கே வந்து திடீரென்னு தூக்கிண்டு ரதத்தி 
லே போய்ட்டார் ப்ரபோ ! 


நீங்களென்ன செய்தீர்கள் ? 
இ - போ : நாங்கள் எதுத்துச் சண்டே போட்டோம் . 

எங்களே ஒரே 
தள்ளா தள்ளிட்டுப் பூட்டாரு . 
உ- மி : உங்கள் குணமறிந்து தான் நான் சைத்ய , மஹதேந்திர பலன் 

களை வரவழைத்தேன் . ( போர் வீரனைக் கீழே தள்ளுகிறான் .) 
சிசுபாலனுக்குத் தெரியுமா ? அவன் இதற்குள் அறிந்து 

போருக்குச் சென்றிருப்பான் . கவலை இல்லை . 
மு - போ : சேதி ராஜாவும் அவுங்க சேனையெல்லாம் கூட சண்டே 

போட்டாங்கோ . அவாளை யெல்லாம் ஒரே அடியா அடிச்சுட் 

டாரு , கூட வந்தாரே அவரு . 
உ - மி : யாரடா , அது கூட வந்தது ? 
இ - போ : பெரிய மீசைக் காரரு . பேரு பல - மா - மா . 


44 ) 


உருக்மணி - கிருஷ்ணன் 


மூபோ : இல்லைடா , பலநாமாவரம் ப்ரபோ . 
உ - மி : பலராமனா ? அவனும் கூட வந்தானா ? இதோ நானே சென்று 

அவர்களைத் துரத்திப் பிடித்து , என் சோதரியை கொண்டுவரு 

கிறேன் . 
பீஷ் : உருக்மீ , பொறு . ஒரு வேளை உருக்மணியும் சம்மதப்பட்டு , 

காந்தர்வ முறைப்படி விவாஹம் செய்து கொண்டு சென்றிருக் 

கலாம் . அப்படியாயின் 
உ-மி : இருந்தாலுமென்ன ? கள்ளத்தனமாக ஒரு பெண்ணை அழைத் 

துச் செல்வதா ? இந்த குற்றத்தைத் தண்டிக்க வேண்டடியது 

தான் . 
பீஷ் : கண்ணனையா தண்டிப்பது ? சங்கு சக்ர கதா பாணியாய் 

கோபாலனும் , கலப்பையுடன் அவன் சோதரனும் போரில் 
நின்று விட்டால் , அவர்களை வெல்ல யாராலாகும் ? அவர்கள் 

தீரத்தைப்பற்றி நீ கேட்டிருப்பாயன்றோ ? 
உ - மி : எல்லாம் , கேட்டிருக்கிறேன் . அவர்கள் தீரத்தை , வயோதிக 

ரான தாங்கள் தான் புகழ வேண்டும் ! பாவம் வாயில்லா 
கோபாலர்களையும் , இடைச்சேரியிலுள்ள ஸ்திரீகளையும் மயக்கி 
வஞ்சிப்பது போல் இங்கும் வந்தான் போலும் . 
க்ஷத்திரியன் , இடையனல்ல . இதோ சற்று பாரும் . அவர்கள் 
இருவர்களையும் , இரு கைகளில் பிடித்து , இழுத்து வருகிறேன் . 

அடேப் , எந்தப்பக்கம் போனார்களவர்கள் ? 
மு - போ : துவாரகையை நோக்கிச் சென்றார்கள் . 
உ- மி : இதோ வந்தேன் . 

( விரைந்து , வீரர்களுடன் செல்கிறான் .) 
பீஷ் : ஹா ! ஹா !! நாரத முனிவர் கூறியபடி என் மனோபீஷ்டம் 

நிறைவேறிவிட்டது . உருக்மிக்கும் நற்மதி வந்து , முக்தி 
அடைவானென்று சொன்னால்லவா ! எதற்கும் , நானும் 
பின்னால் சென்று அனர்த்தங்கள் நேராவண்ணம் 

ம் பார்க்கி 
றேன் . ஹே ! கோபால கிருஷ்ணா ! எல்லாம் உன் மகிமை . 

( போகிறார் . ) 


நான் ஒரு 


உருக்மணி -கிருஷ்ணன் 


45 


காட்சி 14 . 


( ஒரு வனம் . கிருஷ்ணன் , பலராமன் , உருக்மணி , 

உத்தவர் , தாருகன் வருகின்றனர் .) 


கிரு : பிரியே, ஏன் இன்னும் தயங்குகிறாய் ? 


உ - ணி : நாதா , எனக்கு மிகவும் பயமாயிருக்கிறது . 


கிரு : சுந்தரி , நான் அருகிலிருக்கும் பொழுது உனக்கேன் பயம் ? 


உ - ணி : நாதா , என் அண்ணா உருக்மியும் , அவர் பரிவாரங்களும் , 

தங்களைப் பின் தொடர்வார்களோ யென்ற திகில் மீறுகிறது . 
( கோபித்து ,) என்ன , எங்களை அவ்வளவு கேவலமாய் நினைத்து 
விட்டாயா ? உருக்மியல்ல , இந்த உலகமே திரண்டு வந்தாலும் 
இந்த பலராமன் கலப்பை உன்னைக் காக்குமென்று தைரியமா 
யிருக்கலாம் . 


பல : 


கிரு : ( சிரித்து, ) அண்ணா சொல்வதைக் கேட்டாயா உருக்மணி ? 


உ - ணி : அதற்காக நான் சொல்ல வில்லை நாதா . தங்களை அடைந்த 

இந்த மங்கள தினத்தில் , என் சகோதரனுக்கும் , பெற்றோர்க 
ளுக்கும் கெடுதியுண்டாகுமே யென்று கலங்குகிறது என்மனம் . 
இதற்கு நான் என் செய்வேன் ? 


கிரு : ( பலராமனிடம் ) உருக்மி இறப்பானோ என்ற பயமாம் 

அண்ணா. 


பல : 


அப்படியா ? ( சாந்த மடைந்து சிரிக்கிறான் . ) 


கிரு : உருக்மணி , கவலை வேண்டாம் . உன்குலத்தோர் யாரையும் 

இன்று கொல்லமாட்டேன் . தைரியமாயிரு. அதோ, அவர் 
களே வந்து விட்டார்கள் ! 


உ-மி : (உள்ளிருந்து , ) அதோ போகிறார்கள் வாருங்கள். 


46 


உருக்மணி - கிருஷ்ணன் 


(உருக்மியும் , வீரர்களும் வருகின்றனர் . தாருகன் 
எதிர்த்துச் செல்ல அவனைப்புறங்கையால் தள் 
ளிவிட்டு , உருக்மி பாதையை மறைக்கிறான் . 

ஒருவீரன் உத்தவரை முழித்துப்பார்க்கிறான் .) 
உ -மி : அடே , என் அருமைச் சோதரியைத் திருடிச் செல்லும் 

பாதகா , எங்கே ஓடுகிறாய் ? நில் . உன் நடத்தைக்கு இப்பொ 
ழுது காரணம் கூறு ? 


கிரு : உனக்குக் காரணம் கூறவேண்டுமா ? 
உ - மி : தகுந்தகாரணங்கள் உரைத்தாலொழிய, வழிவிட முடியாது . 
கிரு : ( நகைத்து , ) அப்படியானால் , நாங்களாகவே வழி செய்து 

கொண்டு போகவேண்டுமா ? 


உ - மி : என்னுடன் நீ யுத்தம் செய்து பிழைத்த பிறகல்லவா ? 
கிரு : ( பயந்தவர் போல் நடித்து ) அண்ணா இவன் பயமுறுத்து 

கிறான் என்னை . 


பல : கிருஷ்ணா, என் இந்தப்பயலுடன் வீண் தர்க்கம் ? விடு வழி , 

நான் பார்த்துக் கொள்கிறேன் . அதோ பார் , பாவம் , உருக் 
மணி 

கவலையுடனிருக்கிறாள் . அவளைத் தேற்று , போ . 
அடே , புழுவே , நில் நேராக யுத்தத்திற்கு . 


( பலராமனும் , உருக்மியும் , ஆயுதங்களை வீசுகி 
றார்கள் . உருக்மணி இருவர்களுக்குமிடை 

யில் வந்து , முழந்தாளிட்டு விழுகிறாள் . ) 
உ - ணி : நாதா இவர்கள் சண்டையை நிறுத்துமே . 
பல : ஆனால் உன் அண்ணனை வழிவிடச் சொல் . 
உ - ணி : அண்ணா, உமது தங்கையல்லவா நான் ? என் மனதிற்கேற்ற 

கணவனுடன் நான்வர நீர் கோபிக்கலாமா ? வேண்டாம் , 

வேண்டாம் . 
உ - மி : உருக்மணி , என்னவார்த்தைகள் கூறினாய் ? இந்த அற்பர்கள் 

செய்கையால் என்னை எல்லோரும் பழிக்கும் படியாய் விட்ட 
தல்லவா ? உருக்மணி எங்கே என்றால் , என்ன கூறுவது ? 


உருக்மணி - கிருஷ்ணன் 


47 


கிரு : ( நகைத்து , ) இது ஒரு கஷ்டமா ? அவள் கண்ணனை மணந்து 

துவாரகைக்குப் போய் விட்டாள் என்று சொல்வது , 
உ - மி : இல்லை . நானில்லாதவேளை ஓர் திருடன் கள்ளத்தனமாய் 

எடுத்துச் சென்றான் ; நான் எதிர்த்த பொழுது அவளைக் 
கொண்டு என் கோபத்தைத் தணிக்கப் பார்த்தான் , என்று 
கூறுவது . சீ.சீ நன்றி கெட்டபதரே . 


( உருக்மணியைத் தள்ளுகிறான் . ) 


ல : அடே , யாரை யென்னவார்த்தை கூறத் துணிந்தனை ? அப் 

படிக்கூறிய உன் நாவை இரு கூறாக்குகிறேன் பார் . எடு 
உன் ஆயுதத்தை . 

( கிருஷ்ணன் உருக்மணியிடம் ஏதோ கூற , 
அவள் பூர்வ ஞான மடைகிறாள் . இருவரும் 
மறைகின்றனர் .) 


( பலராமனும் , உருக்மியும் சண்டையிடுகின்றனர் .) 


மி : ( சண்டையை நிறுத்தி , ) எங்கே அந்தப் பாதகர்கள் ? 


( பலராமனும் , மற்றவர்களும் ஆச்சரியத்துடன் 
பார்க்கின்றனர் ,) 


அடே கபடீ, சோர கிருஷ்ணா, உன் மாயாஜாலத்தினால் 
மறைந்தனையா ? நீ ஒரு ஆணா ? போரில் இருப்பதை விட்டு , 
பயந்தா ஓடி விட்டாய் ? எங்கிருக்கிறாய் கூறு ? க்ஷத்திரிய 
னானால் , உடனே வா என் முன் . ஹே கிருஷ்ணா ! (கூவுகி 
றான் . ) 


( திடீரென்று 

கருட 

வாஹனராய் , ஸ்ரீமன் 
நாராயணன் , ஸ்ரீதேவி , பூதேவிகளுடன் 
தோன்றுகிறார் .) 


ஸ்ரீ - நா : உருக்மீ , என் என்னைக் கூவி அழைத்தாய் ? 

( எல்லோரும் ஆயுதங்களைக் கீழே போட்டுவிட்டு , 
கைகூப்பி அசைவற்று நிற்கின்றனர் .) 


48 


உருக்மணி -கிருஷ்ணன் 


உ - மி : ஹா - கண்டேன் ! ஹே , கோபாலா , இப்போதல்லவா கண்டேன் 

உன் நிஜஸ்வரூபத்தை , இதுவரையில் உண்மையை அறி 
யாது , பலவாறு நிந்தித்து அபசாரப்பட்டேன் , என்னை மன் 
னிப்பாய் . 


ஹே , கருணா ஸாகரா , முன் கஜேந்திரன் , முதலை வாயிலகப் 
பட்டு பிராணாவஸ்தையில் , ஹே முதல்வோனே என்று முறை 

க்ஷணமதிற் தோன்றி ஆதரித்த ஆதிமூலமே ! 
தீனபந்தோ ! பகைவர் பரம்பரையைச் சேர்ந்தவனாகிலும் , 
உன்னைச் சரணாகதி அடைந்தபின் , ராஜ்யமும் , சிரஞ்ஜீவிப் 
பட்டமும் விபீஷணனுக்கு அளிக்க வில்லையா ? 

பகுத்தறிவில்லா மிருகத்தையும் , ராக்ஷஸ குல சத்ருவையும் 
ரக்ஷித்த நீ , உன் ஹிருதயத்தில் வசிக்கும் தேவியின் சோதர 
னாகிய என்னை , நான் கோபாவேசத்தால் கூறியதை யெல்லாம் 
நினையாமல் , க்ஷமித்துக் காப்பாற்ற வேண்டும் . (நமஸ்கரிக் 
கிறான் . ) 


( பீஷ்மன் , வனஜம் , விஜயர் முதலியோர்கள் 
வருகின்றனர் . எல்லோரும் பகவானைத் துதித் 
துப்பாடுகின் றனர் . ) 


[ திரை விழுகிறது . ) 


P2050 

68 


மங்களம் . 


நாடகம் முற்றிற்று . 


RUKMANI - KRISHNA 


STAGED AT 


Coimbatore 


14th April 1934. 
( In Aid of the Ladies Club ) 


Coimbatore 


7th September 1934. 
( Presided by 

Major H. G. Howard C.I.E. ) 


Mettupalayam 


17th November 1934. 


OOO 


( By Public Request) 


Coimbatore 


2nd February 1935 . 
( Presided by Sir K. V. Reddi , kt. 

in aid of D. P. A. S. ) 


Madras ( Mylapore ) 


28th August 1938. 
( in aid of Charities ) 


BY THE SAME AUTHOR 


IN TAMIL 


MANMATHA - VIJAYAM : -- A very emotional and moral theme 
from the Skanda -puranam . 

Written in 
well balanced and flowing Style. 


Price Annas Eight . 


PERIANNAN S TEA -PARTY - A Roaring Farce . 


Price Annas Three . 


SUB -MUNSIF S PROMOTION -- A Social Farce . 


Price Annas Three . 


SANTHANAKRISHNAN - A Social Plot . (Drama ) 
( under re editing) 

Price Annas Eight . 


IN ENGLISH 


BEHIND THE FOOTLIGHTS . - An Instructive and realistic 

view of current conditions, with 
constructive suggestions. 


Price Annas Four. 


